MAHARAJAH SERFO S 8 . 


RATNA PARIKSHA 


2116 


BEING TREATISES ON GEMS 


211.6 


FROM SMRTISARODDHARA 

& 
BY ISWARADĪKSITA 


Edited with Translation in Tamil 


by 


Sri K. S. Subrahmanya Sastrigal, 

Pandit, 
Saraswati Mahal Library, Tanjore. 


Published by 
Sri S. GOPALAN B. A. , B. L. , 

Honorary Secretary, 
for the Administrative Committee, T M. S. S. M. Library, Tanjore. 


A. C. 1958 


Saka 1880 


Price : Re , 1 


RATNA PARIKSHA 


2116 


MAHARAJAH SERFOGHS SARAWA 
BEING TREATISES ON GEMS 
FROM SMRTISĀRĪDDHĀRA 

& 
BY ĪSWARADĪKSITA 
Edited with Translation in Tamil 

by 
Sri K. S. Subrahmanya Sastrigal, 

Pandit, 
Saraswati Mahal Library , Tanjore 


2116 


Published by 
SRI S. GOPALAN , B. A. , B. L. , 

Honorary Secretary, 
for the Administrative Committee, T. M. S. S. M. Library, Tanjore . 


A. C. 1958 


Saka 1880 


Price : Re. 1 


12A ATA 


Printed at the 
Sri Vani Vilas Press, Srirangam . 


. 


2116 


रत्नपरीक्षा 


( स्मृतिसारोद्धारान्तर्गता, ईश्वरदीक्षितीया च ) 

द्राविडानुवादेन सहिता । 


श्री क्षे . शं . सुब्रह्मण्यशास्त्रिणा 
सरस्वतीमहाल ग्रन्थालयपण्डितेन सानुवादं परिष्कृता । 


तञ्जावूर् सरस्वतीमहाल ग्रन्थालयाक्रीतकार्यदर्शिभिः 
श्रीयुत . एस् गोपालन् , बि . ए . , बि . एल् ., 

महाशयैः प्रकाशिता ॥ 


ओस्तवाब्दः 1958 . 


शकाब्दः 1880 . 


मूल्यम् रू.1 


श्रीगणेशाय नमः 


முகவுரை . 


நீரோட்டமும் , பிரகாசமும் உள்ள கற்களுக்கு ரத்னங்கள் என்று பெயர் . 
இத்தகைய கற்களின் குணங்களையும் தோஷங்களையும் கண்டறிவது கடினமான 
விஷயந்தான் . ஆயினும் அவைகளை மக்கள் ஸுலபமாகத் தெரிந்து கொள்ளும் 
பொருட்டு , மஹர்ஷிகள் , புராணங்களிலும் , ஸ்மிருதிகளிலும் , சிற்ப நூல்களிலும் , 
வைத்திய நூல்களிலும் , ரத்தின பரீக்ஷையை மிகத்தெளிவாகக் கூறியுள்ளார்கள் . 

1 
பல மேதாவிகள் , அந்நூல்களிலிருந்து ரத்தினங்களின் குணங்களையும் 
தோஷங்களையும் மட்டிலும் தனித்து எடுத்து , ரத்தினபரீக்ஷை , ரத்தினசாஸ்திரம் 
என்ற பெயருடன் பல நூல்களைச் செய்திருக்கிறார்கள் . ஈசுவரதீக்ஷிதர் என்பவர் 
தனது நூலில் , ரத்ன சாஸ்திரம் 1 . ஆகஸ்தியம் 2 . உத்பலபரிமளம் 3 . 
வாகடம் 4 . விசுவகர் மீயம் 5 . ரத்தின ஸாரஸங்கிரஹம் 6 . ஆங்கீரஸம் 7 . 
ஸ்மிருதிஸாரோத்தாரம் 8. என்று ரத்தின பரீக்ஷைகளைக் கூறும் நூல்களின் 
பெயரை வெளியிட்டிருக்கிறார் . இன்னும் எத்தனை பேர்கள் செய்திருக்கிறார்கள் 
என்பதை நிச்சயமாகக் கூறுவதற்கில்லை. 

எனினும் தஞ்சை ஸ்ரீ ஸரஸ்வதி மஹால் நூல் நிலையத்தில் ஹாலாஸ்ய 
மா ஹாத்மியத்தில் அபிஷேக பாண்டிய சரித்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் ரத்தின 
பரீக்ஷை 1 . ஸ்மிருதிஸாரோத்தாரத்தில் கூறப்பட்டிருக்கும் ரத்தின பரீக்ஷை 2. 
ஈசுவரதீக்ஷிதீயத்திலுள்ள ரத்தின பரீக்ஷை 3. ரத்ன பரீக்ஷை 4. என்ற நான்கு 
நூல்கள் , ஸம்பூரணமாகக் கிடைக்கின்றன . 

அவைகளிலுள்ள பிழைகளைத் திருத்தித் தமிழில் மொழிபெயர்த்து , அந் 
நூல்கள் , யாவருக்கும் பயன்படவேண்டி தஞ்சை ஸ்ரீ ஸரஸ்வதி மஹால் வெளி 
யீடாகப் பதிப்பித்து வெளியிடப்பட்டிருக்கின்றன . 

இந்நூல்கள் யாவும் மக்களுக்கு நல்ல பயனைக் கொடுக்கவேண்டுமென்று 
எல்லாம்வல்ல இறைவனை வேண்டுகிறேன் . 


இப்படிக்கு , 
K. S. சுப்பிரமணிய சாஸ்திரி 


TANANAJAH SERFOGH S SARAS 
| அரளா : || 
|| சரகர் (Sier in 

- > s 

பா : || 
अथेदानी प्रवक्ष्यामि रत्नादीनां परीक्षणम् । 
येषां परीक्षणान्मयो लोके ख्यातो भविष्यति ॥ १ ॥ 


TNURE 


पृच्छन्ति मुनयस्सर्वे कृताअलिपुटाः स्थिताः । 
मेरौ बदरिकायां तमगस्त्यं मुनिपुङ्गवम् ॥ २ ॥ 
देवदानवगन्धर्वविद्याधरमहोरगाः । 
एतेषां भूषणं भाव्यमन्येषामपि रक्षसाम् ।। ३ ।। 
किरीटे कटिसूत्रे च कुण्डले कण्ठभूषणे । 
कीर्तिवक्त्रे मुद्रिकायां कङ्कणे बाहुभूषणे ।। ४ ।। 
इत्यादिभूषणेष्वेव रत्नसम्मेळनाय च । 
तदुत्पत्ति परीक्षां च ब्रूहि नो मुनिसत्तम ॥ ५ ॥ 
ஸ்மிருதி ஸாரோத்தாரம் - ரத்ன பரீக்ஷை . 


ரத்நோத்பத்தி . 
( 1-5 ) இனி ரத்னங்களின் பரீக்ஷையைக் கூறுகிறேன் . ரத்னங்களின் 
பரீக்ஷையை அறிந்தவன் உலகில் பிரஸித்தியடைவான் . 

மேருமலையில் பதரிகையில் அகத்திய முனிவர் தவம் புரிந்து வந்தார் . 
முனிவர்கள் அவரிடம் சென்று கைகூப்பி , ஓ முனி சிரேஷ்டரே ! தேவர் - தான 
வர்- கந்தர்வர் - வித்தியாதரர்- உரகர் - அசுரர் முதலியவர்களுக்குக் கிரீடம்- அரை 
ஞாண் - குண்டலம் - கண்டாபரணம் - கீர்த்திவக்திரம் - கணையாழி - கங்கணம் - 
தோள்வளை முதலிய ஆபரணங்களில் ரத்னங்களைப் பதுப்பிக்க வேண்டும் . 
ஆகையால் , ரத்னங்களின் 

உத்பத்தியையும் பரீக்ஷையையும் எங்களுக்குச் 
சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் . 


2 


रत्नपरीक्षा । 


अगस्त्य उवाच 

मुनीनां वचनं श्रुत्वा मुनिश्रेष्ठोऽब्रवीद्वचः ।। 
उत्पत्तिमाकरं वर्णगुणदोषांस्तथैव च ॥ ६ ॥ 
मौल्यमञ्जलिकं चैव मानकं हस्तसंज्ञया । 

त्रिदिवस्योपकारार्थ वक्तुं समुपचक्रमे ॥ ७ ॥ 
( 6-7 ) அதைக் கேட்ட அகஸ்திய முனிவர் , தேவர்களுக்கு உபகாரத்திற் 
காக ரத்னங்களின் உத்பத்தி , அவைகள் கிடைக்கும் இடங்கள் , அவைகளின் 
நிறம் , குணம் , தோஷம் , விலை , எடை போட்டுப் பார்ப்பதற்கு அளவிடும் முறை , 
எடை , ஹஸ் தஸம்க்ஞை இவைகளைக் கூறலானார் . 

पुरा पृथिव्या रत्नानि गर्ने सन्तीह ( त्वासन्हि ) सर्वशः । 
रत्नगर्भति सा भूमिः ख्याताभूद्भुवनत्रये ।। ८ ॥ 
ततो वज्रासुरो नाम भूवामरसूदनः । 

आक्रान्ता रक्षसा तेन त्रिलोकी वज्रदहिना ॥ ९ ॥ 
( 8-9 ) முன்பு , ரத்னங்கள் பூமிக்குள் எங்கும் இருந்தன . அதனால் 
பூமியானது ரத்னகர்பை என்ற பிரஸித்தி பெற்றிருந்தது . 

பிறகு , வஜ்ராஸுரன் என்று ஒரு அஸுரன் தோன்றினான் . அவன் 
தேவர்களை அழித்துவந்தான் . அவன் வஜ்ரமயமான தேஹம் படைத்திருந்தான் . 
அவன் தனது வலிமையால் மூன்று உலகங்களையும் ஆக்ரமித்துக்கொண்டான் . 

सर्वे देवास्ततो जग्मुः राजधानी शतक्रतोः । 
पासवं प्रार्थयामासुः प्रोचैर्जय जयेति च । १० ।। 


देवा ऊचुः 


- 


जय देव महादेव जय त्वं पाकशासन । 
जय वासब देवेन्द्र जय त्वं हि शतक्रतो ॥ ११ ॥ 
जय रुद्र विरूपाक्ष जय शक्र शचीपते । 
वृनारे जय दैत्यारे दानवेन्द्र जय प्रभो !! १२ ॥ 
नमो नमस्तेऽखिलदेवदेव नमो नमस्ते द्विसहस्रनेत्र । 
देवेन्द्र नस्राह्यसुराच्च भीतान् पुनश्च भूयोपि नमो नमस्ते ॥ १३ ॥ 
इति स्तुत्वा महेन्द्र तं देवाः प्राञ्जलयः स्थिताः । 


*TAJORE 


MAHARAJAH SERFOGI S SA 
ரத்ன பரீக்ஷை 
( 10-14 ) உடனே , தேவர்கள் எல்லோரும் அமராவதிக்குச் சென்று 
தேவேந்திரனை வேண்டினார்கள் . ஓ தேவர்களுக்குத் தேவனே ! பாகாஸுரனை 
வதைத்தவனே ! நீ ஜயம் அடையவேண்டும் . வஸுக்களின் தலைவனே ! தேவர் 
களுக்கு அரசனே ! வருந்துகிறவர்களைக் காப்பாற்றுகிறவனே ! வ்ருத்ராஸுரனைக் 
கொன்றவனே ! அஸுரர்களின் பகைவனே ! வஜ்ராஸுரனைத் தாங்கள் ஜயிக்க 
வேண்டும் . வஜ்ராஸுரனைக் கண்டு நாங்கள் நடுங்குகிறோம் . எங்களைக் காப் 
பாற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கைகூப்பி நின்றார்கள் . 

स्तुत्याऽनया प्रसन्नोऽभूदिन्द्र। प्रत्यत्रवीत्सुरान् ॥ १४ ॥ 
यदर्थमागता यूयं देवास्त्वग्निपुरोगमाः । 
विदितं भवतां कार्य साधयिष्यामि तत्सुराः ॥ १५ ॥ 
கன் . என் சாளர் TT | 

वज्रासुरः स्थितो यत्र तत्रागात्स पुरन्दरः ॥ १६ ॥ 
( 14-16 ) இந்த ஸ்துதியைக் கேட்டு வந்தோஷமடைந்த இந்திரன் , 
ஓ அக்னி முதலிய தேவர்களே ! நீங்கள் வந்திருக்கும் காரணத்தைத் தெரிந்து 
கொண்டேன் . அக்காரியத்தை ஸாதித்துவிடுகிறேன் என்று அவர்களை ஸமா 
தானம் செய்து அனுப்பினான் . உடனே இந்திரன் கபடமாக பிராமண வேஷம் 
பூண்டு வஜ்ராஸுரன் இருக்குமிடத்திற்குச் சென்றான் . 

आयान्तं ब्राह्मणं दृष्ट्रा प्रत्युद्गम्य महासुरः । 
आसनाद्युपचारेण पूजयामास तं द्विजम् ॥ १७ ॥ 
किमर्थमागतं ब्रह्मन्नाज्ञापय महामुने । 
करिष्यामि हि तं तेऽर्थ यत्त मनसि वर्तते ॥ १८ ॥ 
वज्रासुर महाभाग यदि मे मनसि स्थितम् । 
दातुमिच्छसि चेद्देहि शरीरं तव सुन्दरम् ।। १ ९ ॥ 
ज्ञात्वापि दैत्यस्तन्मायां ददौ तस्मै तनुं प्रियाम् । 

எ E TEXT ! எனக : || 2 || 
( 17-20 ) வஜ்ராஸுரன் , பிராமணன் வருவதைக் கண்டு எதிர்கொண்டு 
அழைத்து , அவரை ஆஸனாதி உபசாரங்களால் பூஜித்து , தாங்கள் வந்த காரியம் 
என்ன ? தங்கள் மன திலிருப்பதைச் சொல்ல வேண்டும் , தங்கள் விருப்பத்தைப் 
பூர்த்திசெய்கிறேன் என்றான் . உடனே , பிராமண வேஷம் பூண்ட இந்திரன் , 


என்று 


रत्नपरीक्षा। 
மஹா பாக்யவானான ஹே வஜ்ராஸுர! நீ எனது விருப்பத்தைப் பூர்த்திசெய்ய 
விரும்பினால் உன் அழகிய சரீரத்தை எனக்குக் கொடுக்க வேண்டும் , 
கேட்டான் . வஜ்ராஸுரன் , இது கபடமென்றறிந்தும் , தனது சரீரத்தை அவருக் 
குக் கொடுத்துவிட்டான் . உடனே , பிராமண வேடம் பூண்டிருந்த இந்திரன் , 
வஜ்ராஸுரனுடைய சிரஸ்ஸைத் தனது வஜ்ராயுதத்தால் துண்டித்தான் . 

शक्रेग निहते दैत्य तस्मिन्बनासुरे ततः । 
दिवि दुन्दुभयो नेदुः ननृतुश्चाप्सरोगणाः ॥ २१ ॥ 
तस्य देहाद्विनिष्कान्ताः समता रखजातयः । 
तेषां मध्ये मुख्यरत्ने वज्रसंज्ञा कृता सुरैः ।। २२ ।। 
शिरोवक्षोद्गता विप्रा बाहुजाः क्षत्रियाः स्मृताः । 

नाभेातास्तथा वैश्यास्तत्सद्भयां शूद्रजातयः ॥ २३ ॥ 
( 21-23 ) உடனே தேவர்கள் ஆகாயத்தில் துந்துபி வாத்தியத்தை முழக் 
கினார்கள் . அப்ஸரஸ்ஸுகள் நடனம் செய்தார்கள் . அவனது உடலிலிருந்து 
எல்லாவித ரத்ன ஜாதிகளும் உண்டாயின . தேவர்கள் அவைகளில் சிறந்த 
ரத்னத்திற்கு வஜ்ரம் என்று பெயரிட்டனர் . அவைகளில் , தலை , மார்பு இவை 
களில் உண்டானவைகள் பிராஹ்மண ஜாதியாம் . கைகளில் உண்டானவை 
க்ஷத்திரிய ஜாதியாம் . நாபியிலுண்டானவை வைசிய ஜாதியாம் . கால்களில் 
உண்டானவை சூத்திர ஜாதியாம் . 

ततो देवोरंगस्सिद्धर्यक्ष राक्षसकिन्नरैः । 
गृहीतं रत्नजालं तत् शिष्टं मर्ये प्रकाशितम् ।। २४ ॥ 
अष्टौ वज्राकरराः श्रेष्ठा युगच्छन्दानुवर्तिनः । 
aa aaga safzg 454 || 4 || 
यान्ति चाल्पप्रमाणत्वं युगनाशे विनाशिताः । 
वज्राश्शक्रस्य माहात्म्यादाकरादेवमाकरम् ॥ २६ ॥ 
वज्रस्य मौल्यं यः कुर्याद्गुणं दोष परीक्ष्य च । 

अश्वमेधाधिको धर्म : तस्य स्यात्तु मुनीश्वराः ॥ २७ ॥ 
( 24-27 ) பிறகு , தேவர்கள் , உரகர்கள் , ஸித்தர்கள் , யக்ஷர்கள் , கின்னரர் 
கள் , ஆகியவர்கள் அந்த ரத்னங்களை எடுத்துச் சென்றனர் . அதில் மிகுந்ததே 
இப்புவியில் பிரகாசப்படுத்தப்பட்டது . இப்புவியில் வஜ்ரம் கிடைக் குமிடங்கள் 
எட்டு . அவைகளில் கிருதாதி யுகங்கள் தோறும் இரண்டிரண்டு ஆகரங்கள் 


ரத்ன பரீக்ஷை 

5 
காணப்படுகின்றன . அவைகள் யுகத்தின் முடிவில் நாசம் செய்யப்பட்டு சிறி 
தாக ஆகின்றன . வஜ்ரங்கள் இந்திரனுடைய பெருமையால் இவ்விதம் ஓரிடத்தி 
லிருந்து மற்றோரிடத்தில் மாறுகின்றன . வஜ்ரங்களின் குணங்களையும் தோஷங் 
களையும் பரீக்ஷித்துப் பார்த்து , அதன் விலையை நிர்ணயிப்பவனுக்கு அசுவமேதம் 
செய்வதைக்காட்டிலும் அதிகமான புண்ணியம் கிடைக்கும் . 

यो न वेत्ति गुणं दोषं मौल्यं कुर्यादयुक्तितः । 
तस्य मूनि पतेद्वनं पर्वतानामिव ध्रुवम् ।। २८ ।। 
ब्राह्मणाः क्षत्रिया वैश्या : शूदाश्चैव चतुर्विधाः । 
स्त्रीपुंनपुंसकाश्चैव त्रिधा ते लिङ्गनिर्णयात् ।। २ ९ ।। 
वज्रादयोपि ये केचित्तेजोवन्तो बृहत्तराः । 

वृत्तास्ते पुरुषा ज्ञेया बिन्दुरेखाविवर्जिताः ॥ ३० ॥ 
( 28-30 ) குணமோ, தோஷமோ தெரிந்துகொள்ளாமல் யுக்தி இல்லாமல் 
வஜ்ரத்தின் விலையை மதித்தால் , மலைமீது இடி விழுவதுபோல அவன் தலையில் 
இடிவிழும் ; இது நிச்சயம் . 

வஜ்ரத்தில் பிராமண ஜாதி , க்ஷத்திரிய ஜாதி , வைச்ய ஜாதி , சூத்ர ஜாதி 
என்று நான்கு ஜாதிகள் . அவைகள் ஒவ்வொன்றிலும் ஸ்திரீ ஜாதி , புருஷ ஜாதி , 
நபும்ஸக ஜாதி என்று மூன்று பேதங்கள் . 

. 

வஜ்ராதி ரத்னங்களில் நல்ல ஒளி , பெரிய உருவம் , வட்டவடிவம் , 
இவைகள் உள்ளவைகளாகவும் , பிந்து , ரேகை இல்லாமலுமிருப்பவைகள் புருஷ 
ஜாதிகளாம் . 

रेखाबिन्दुसमायुक्ताः खण्डशस्ता : खिया स्मृताः । 
सुतेजसः सत्ववन्तो भूषणे तान्नियोजयेत् ॥ ३१ ॥ 
त्रासः काकपदं रेखा सौम्यं स्फुटितबिन्दवः । 
मालिन्यमपि यस्य स्युः तत्क्लीबं स्यात्कनिष्ठकम ॥ ३२ ॥ 
पुंलिङ्गसुमहारत्नं यस्य गेहेऽस्ति सर्वदा । 
TET SIT IT saraggar || 2 || 
स्त्रीलिङ्गरत्नं मुनयो यस्य कोशेऽस्ति नित्यशः । 

स्त्रीरत्नं च लभेत्तस्य पुत्रपौत्रादिकं फलम् ॥ ३४ ॥ 
( 31-34 ) கோடுகள் , புள்ளிகள் உள்ளவைகளாய்ச் சிறிய உருவமுள்ளவை 


6 


Truttarri 


கள் , ஸ்திரீ ஜாதி ரத்னங்களாம் . இவைகளில் நல்ல ஒளியுள்ளவைகள் சிறந்த 
வைகளாம் . 

அவைகளை ஆபரணங்களில் இழைக்கவேண்டும் . 
த்ராஸம் ( கல்லின் உட்புறத்தில் பொரிசல் அல்லது கொப்பளம் ) , காக 
பதம் , ரேகை , சிறிய உருவம் , உடைந்து சிதறிய புள்ளிகள் , அழுக்கு இவை 
களுள்ள கற்கள் நபும்ஸக ஜாதிகளாம் . இவைகள் கடைத்தரமானவைகள் . 

பெரியதான புருஷ ஜாதி ரத்னத்தை வீட்டில் வைத்திருப்பவன் பாக்கிய 
வானாக இருப்பான் . நான்குவித புருஷார்த்தங்களையும் அடைவான் . 

ஓ முனிவர்களே ! ஸ்திரீ ஜாதி ரத்னங்களைத் தனது பொக்கிஷத்தில் 
வைத்திருப்பவன் சிறந்த ஸ்திரீயை அடைவான் . புத்திரர்களையும் , பௌத்திரர் 
களையும் அடைவான் . 

क्लीबरनं गृहे यस्य वीर्यहानिर्दरिद्रता । 
भवेत्तच त्यजेद्धीमान् दुःखशोकभयप्रदम् ॥ ३५ ॥ 


इति रत्नोत्पत्तिः समाप्ता ॥ 


( 35 ) நபும்ஸக ரத்னங்களை வைத்திருப்பவன் வீரியத்தை இழப்பான் . 
தாரித்திரியத்தை அடைவான் . அது துக்கத்தையும் சோகத்தையும் பயத்தையும் 
கொடுக்கும் . ஆகையால் அதை ஒதுக்கிவிட வேண்டும் . 

ரத்னோத்பத்தி முற்றும் . 


அ ராள் 
रत्नानि धारयेत्कोशे शुद्धानि गुणवन्ति च । 
संभवं च तथा जातिं गुणं तेषां परीक्ष्य च ॥ १ ॥ 
कृते युगे कलिङ्गेषु कोसले वज्रसंभवः । 
हिमालये मतङ्गाद्रौ त्रेतायां कुलिशोद्भवः ॥ २ ॥ 
पौण्ड्रकेषु सुराष्ट्र च द्वापरे पविसन्ततिः । 
वैराकरे च सोपाने कलौ हीरकसंभवः ॥ ३ ॥ 


குண தோஷங்கள் . 
( 1-3 ) ரத்னங்களின் உத்பத்தி , ஜாதி , குணம் இவைகளைப் பரீக்ஷித்துப் 


ரத்ன பரீக்ஷை 


7 


பார்த்து அவைகளில் தோஷமில்லாமல் குணமுள்ள ரத்னங்களைப் பொக்கிஷத் 
தில் வைத்துக் காப்பாற்ற வேண்டும் . 

கிருதயுகத்தில் கலிங்க தேசத்திலும் , கோஸல தேசத்திலும் வஜ்ரம் 
உண்டாயிற்று . திரேதா யுகத்தில் இமயமலையிலும் மதங்க பர்வதத்திலும் 
உண்டாயிற்று . துவாபர யுகத்தில் பௌண்டிரகம் - ஸுராஷ்டிரம் - இரண்டு 
இடங்களிலும் உண்டாயிற்று . கலியுகத்தில் வைராகரம் , ஸோபானம் இரண்டு 
இடங்களிலும் உண்டாயிற்று . 

गुणाः पञ्च समाख्याता दोषाः पञ्च प्रकीर्तिताः । 
छायाश्चतस्रो विज्ञेया वज्राणां रत्नकोविदैः ॥ ४ ।। 
षट्कोणत्वं लघुत्वं च समाष्टदलता तथा । 
afITI( ar ? ) fristi ft IT II : TEIL || 4 || 
मलो बिन्दुस्तथा रेखा वासा काकपदं च यत् । 
एते दोषास्समाख्याताः पञ्च रत्नेषु कोविदैः ॥ ६ ॥ 
श्वेता रक्ता तथा पीता कृष्णा छाया चतुर्विधा । 

विप्रक्षत्रियवैश्यानां शूद्रजातेर्यथाक्रमम् ॥ ७ ॥ 
( 4-7 ) வஜ்ரங்களின் குணங்கள் ஐந்து . தோஷங்கள் ஐந்து . சாயை 
( நிறம் ) நான்கு விதம் . இவைகளைத் தெரிந்துகொள்ள வேண்டும் . 

அறுகோணமாக இருத்தல் , கன மில்லா மல் இருத்தல் , ஸமவடிவமுள்ள 
எட்டு தளமாக இருத்தல் , முனை கூர்மையாக இருத்தல் , அழுக்கு இல்லாதிருத் 
தல் என வஜ்ரத்தின் குணங்கள் ஐந்து . மலம் ( அழுக்கு அல்லது மங்கல் ) 
பிந்து ( புள்ளி ) ரேகை ( கோடு ) திராஸம் (சிதைவு அல்லது பொரிசல் ) காகபதம் 
( காக்கையின் கால்போன்ற கோடு ) என ஐந்து தோஷங்கள் . 

வெளுப்பு , சிவப்பு , மஞ்சள் , கருப்பு என நான்குவித நிறங்கள் . இந் 
நான்கு நிறங்களும் முறையே பிராம்ஹண - க்ஷத்திரிய - வைச்ய - சூத்ர ஜாதிகள் 
தரிக்கத் தக்கவைகளாம் . 

घनिस्तपोभिश्च यदाप्नोति तदाप्नुयात् । 
गुणधुक्तस्य वजस्य विप्रजातर्विधारणातं ॥४ ॥ 
जय : पक्रिमस्तस्य शत्रुनाशश्च 

जायते | 
गुणवक्षनजातीयं वनं वसति यद्गृहे ॥ ९ ॥ 


8 


रत्नपरीक्षा । 
कलाकुशलता द्रव्यं प्रजाक्षेमं यशो महत् । 
गुणिनः पविरत्नस्य वैश्यजातेर्विधारणात् ।। १० ॥ 
परोपकारिता दाक्ष्यं धनधान्यसमृद्धयः । 

गुणयुक्तस्य वज्रस्य शूद्रजातेर्विधारणात् ॥ ११ ॥ 
( 8-11 ) குணமுள்ள பிராம் ஹண ஜாதி வஜ்ரத்தைத் தரிப்பவன் யக்ஞம் , 
தானம் , தபஸ்ஸு இவைகளால் அடையக்கூடிய பலன்களை அடைவான் . 

குணமுள்ள க்ஷத்திரிய ஜாதி வஜ்ரத்தை வீட்டில் வைத்திருப்பவன் ஜயம் , 
பராக்கிரமம் , சத்துரு நாசம் இவைகளை அடைவான் . 

குணமுள்ள வைச்ய ஜாதி வஜ்ரத்தைத் தரிப்பவன் கலா ஸாமர்த்தியம் , 
பதார்த்தங்கள் , பிரஜைகளின் க்ஷேமம் , புகழ் இவைகளை அடைவான் . 

குணமுள்ள சூத்திர ஜாதி வைரத்தைத் தரித்தால் பரோபகாரம் செய்தல் , 
ஸாமர்த்தியம் , தன தானிய ஸமிருத்தி இவைகள் உண்டாகும் . 

मले मलिनता ख्याता धारणाष्ट्रिणो भयम् । 
कोणे व्याधिभयं प्रोक्तं मध्ये न हि भयं भवेत् ॥ १२ ॥ 
दोषेषु बिन्दुरावर्तः परिवर्तो यवाकृतिः । 
चतुधैव समाख्याता बिन्दवो वनसंस्थिताः ॥ १३ ॥ 
रक्तोऽत्र वर्तुलो बिन्दुरावतः सव्यवर्तनः । 

रक्तश्व परिवर्तस्तु रक्त एवापसव्यकः ॥ १४ ॥ 
( 12-14 ) மல தோஷமுள்ளது அழுக்கடைந்ததைப்போல ஒளி மங்கி 
யிருக்கும் . அதைத் தரித்தால் விஷப் பல் உள்ளவைகளால் ( பாம்பு முதலியவை 
களால் ) பயம் உண்டாகும் . 

ஓரத்தில் அழுக்கு இருந்தால் வியாதி , பயம் உண்டாகும் . அழுக்கு நடுவி 
லிருந்தால் பயமில்லை . 

பிந்து ( புள்ளி ) என்ற தோஷமானது , பிந்து , ஆவர்த்தம் , பரிவர்த்தம் , 
யவை , என நான்கு விதமாகக் கூறப்பட்டிருக்கின்றது . பிந்து என்பது சிவப் 
பாகவும் வட்டமாகவும் இருக்கும் . ஆவர் த்தம் என்பது சிவப்பாகவும் வட்ட 
மாகவும் வலமாகச் சுழித்தும் இருக்கும் . பரிவர்த்தமென்பது சிவப்பாகவும் 
வட்டமாகவும் , இடமாகச் சுழித்தும் இருக்கும் . 

बिन्दुरायुर्धनं हन्यादावर्तो भयमावहेत् । 


SERFOGI S S 


ரத்ன பரீக்ஷை 

9 
परिवर्ते भवेदयाधिर्यवे तु फलमुच्यते ॥ १५ ॥ 
स च रक्तस्तथा पीत: श्वेतश्चेति त्रिधा मतः । 
रक्तवर्णयवे ख्यातं गजाश्वानां विनाशनम् ।। १६ ।। 
यवः पीतः कुलस्यान्तं धनमायुः सिते भवेत् । 

एवं दोषा गुणाश्वोक्ता यवबिन्दोरशेषतः ।। १७ ।। 
( 15-17 ) பிந்து தோஷமானது , ஆயுள் , தனம் இவைகளை நாசம் செய்து 
விடும் . ஆவர்த்தம் என்ற தோஷம் பயத்தையுண்டுபண்ணும் . பரிவர்த்தம் 
என்ற தோஷம் வியாதியை உண்டுபண்ணும் . 

யவையின் பயனைக் கூறுகிறேன் . யவையானது சிகப்பு , மஞ்சள் , 
வெளுப்பு என மூன்று விதமாம் . யவை சிகப்பாக இருந்தால் யானை குதிரைகள் 
அழியும் . யவை மஞ்சள் நிறமாக இருந்தால் குலத்தையே அழித்துவிடும் . 
யவை வெளுப்பு நிறமாக இருந்தால் தனத்தையும் ஆயுளையும் விருத்திசெய்யும் 
என யவை ( யவை தானியத்தைப்போன்ற உருவம்) என்ற பிந்து (புள்ளி) வின் 
தோஷங்களும் குணங்களும் முழுமையும் கூறப்பட்டன . 
अथ रेखा 

सव्यवक्त्रा शुभा रेखा वामवक्त्रा भयङ्करी । 
எரிக்க ஏக THAug || || 
पक्षद्वयप्रहश्या या छेदगा सा प्रकीर्तिता । 

रेखा बन्धुविनाशाय जायते वनसंस्थिता ॥ १ ९ ॥ 
( 18-19 ) இனி ரேகையை ( ரேகை = கோடு ) க் கூறுகிறேன் . ஸவ்ய 
வக்த்ரம் = ( வலது பக்கத்தில் முகம் ) வா மவக்த்ரம் ( இடது பக்கத்தில் முகம் ) 
சேதம் - ( நடுவில் விட்டிருப்பது ) ரேகை (நடுவில் விடாமல் தொடர்ச்சியாக 
இருக்கும் கோடு ) இருபக்கங்களிலும் முகப்புபோல் காணப்பட்டால் அதற்கு 
சேதகம் என்று பெயர் . இவ்விதமாக ரேகா தோஷங்கள் ஐந்து விதமாகும் . 
இவைகளில் : 

வலது பக்கத்தில் முகப்பு உள்ளது சுபமானது . சுப பலனைக் கொடுக்கும் . 
இடது பக்கத்தில் முகப்பு உள்ளது பயத்தை உண்டுபண்ணும் . 

நடுவீல் விடுபட்ட கோடு வெட்டுக்காயத்தையும் , சித்தப் பிரமையையும் 
உண்டுபண்ணும் . 

ஸாதாரணமான கோடு ஆயுதத்தால் பயத்தை உண்டுபண்ணும் . 


LIMAHARAJAH 


THOPINAL 


8,2 


10 

रत्नपरीक्षा । 
இருபக்கங்களிலும் முகப்பு அல்லது கத்தரிக்கப்பட்டது போல் காணப் 
படும் " சேதகா என்ற கோடு காணப்பட்டால் அந்த வஜ்ர ரத்னம் பந்துக் 
களின் அழிவையுண்டுபண்ணும் . 

भिन्नं भ्रान्तिकरं नामः सन्त्रासं जनयेत्स्फुटम । 
அது : கககா 1 : என் f3 : || 2 || 
स मृत्युमादिशत्याशु धनं वा सकलं हरेत् । 
भग्नाग्रं भग्नधारं च दळहीनं चतुर्दळम् ।। २१ ।। 
कान्तिहीनं च यद्वगं दोषाय न गुणाय तत् । 
एवं दोष। गुणाः प्रोक्ता वज्राणां सोमभूभुजा ॥ २२ ॥ 

इति वज्रपरीक्षा संपूर्णा ॥ 


( 20-22 ) வைரம் உடைந்திருந்தால் சித்தப்பிரமையை உண்டுபண்ணும் . 
திராஸம் (சிதைந்தது போலவோ அல்லது கொப்பளமுள்ளது போலவோ காணப் 
படுவது ) என்ற தோஷம் காணப்பட்டால் மனதுக்கு பயத்தை உண்டுபண்ணும் ; 
நிச்சயம் . வஜ்ரத்தில் காக்கையின் காலைப்போல காணப்பட்டால் அந்தக் காகபத 
மென்ற தோஷம் அதிசீக்கிரத்தில் மரணத்தைக் கொடுக்கும் , அல்லது செல்வம் 
யாவும் அழிந்து விடும் . தலைப்பு உடைந்தது , முனை உடைந்தது , தளமில்லாதது , 
நான்கு தளமாக உள்ளது , ஒளி இல்லாதது இவைகள் தோஷத்தை ( கெடுதலை ) 
உண்டுபண்ணும் . நன்மையை உண்டுபண்ணாது என்று ஸோ மபூபாலன் வஜ்ர 
ரத்னத்தின் தோஷங்களையும் குணங்களையும் கூறியுள்ளார் . 

வஜ்ர பரீக்ஷை முற்றும் . 


அ RI 
इभाहिधनमत्स्यानो शीर्ष मुक्ताफलोद्भवः । 
स्वकसारशुक्तिशङ्खानां गर्भान्मुक्ताफलोद्भवः ॥ १ ॥ 
धाराधरेषु जायेत मौक्तिकं जलबिन्दुभिः । 
दुर्लभं तन्महारत्नं देवैस्सन्नीयतेऽम्बरात् ॥ २ ॥ 

முத்துக்களின் பரீக்ஷை . 
( 1-2) யானை , பாம்பு , மேகம் , மத்ஸ்யம் இவைகளின் தலையில் முத்துக் 
கள் உண்டாகின்றன . மூங்கில் , சிப்பி , சங்கு இவைகளின் கர்ப்பத்தில் முத்துக் 


ரத்ன பரீக்ஷை 

11 
கள் உண்டாகின்றன . மேகங்களில் ஜலபிந்துக்கள் விழுந்து அவைகள் முத்துக் 
களாக ஆகின்றன . இந்த முத்துக்களை தேவர்கள் ஆகாசத்திலேயே எடுத்துச் 
சென்று விடுகிறார்கள் . ஆகையால் இவைகள் கிடைப்பது அரிது . 

गजाहिज सुदुष्प्रापं मौक्तिकं तपसा विना । 
मौक्तिकं शुक्ति लभ्यमाकरेषु कलौ नृभिः ॥ ३ ॥ 
कुक्कुटाण्डसमं वृत्तं मौक्तिकं निविडं गुरु । 
धनजं भानुसंकाशं देवयोग्यममानुषम् ॥ ४ ॥ 
काम्भोजकुम्भिसंभूतं धात्रीफलनिभं समम् । 
அனர் சாகக்காரி || !! 


( 3-5 ) யானை , பாம்பு இவைகளின் தலையில் உண்டாகும் முத்துக்கள் 
தவம் செய்யாதவர்களுக்குக் கிடைப்பதரிது . இக்கலியில் சிப்பிகளில் உண் 
டாகும் முத்துக்கள் ( ஸமுத்திரத்தில் ) ரத்னாகரங்களில் மனிதர்களுக்குக் கிடைக் 
கக்கூடியவைகள் . மேகத்தில் உண்டாகும் முத்தானது கோழி முட்டையைப் 
போலவும் வட்ட வடிவமாகவும் அழுத்தமாகவும் கனமாமாகவும் சூரிய ஒளியைப் 
போல் மிகவும் பிரகாசமுள்ளதாகவும் இருக்கும் . இது தேவர்கள் தரிக்கத் 
தக்கது . மனிதர்களுக்குக் கிடைப்பது அரிது . 

காம்போஜ தேசத்திய கஜத்தின் மஸ்தகத்தில் உண்டாகும் முத்துக்கள் 
நெல்லிக்கனியைப்போன்ற உருவம் , காத்திரம் , ஓரங்களில் சிவப்பான மஞ்சள் 
நிறம் , மங்கலான பிரகாசம் , இவைகளுள்ளதாக இருக்கும் . 

फणिजं वर्तुळ रम्यं नीलच्छायं महाद्युति । 
पुण्यहीना न पश्यन्ति वासुकेः कुल संभवम् ॥ ६ ।। 
कोलकं कोलसदृशं तदंष्ट्रासहशच्छवि । 
अलभ्यं मनुजै रत्नं मौक्तिकं पुण्यवर्जितैः ॥ ७ ॥ 


( 6-7 ) ஸர்ப்பத்தின் தலையில் உண்டாகும் ( நாகரத்னம் எனப்படும் ) 
முத்தானது வட்டவடிவமாகவும் , மிக ரமணீயமாகவும் , நீல நிறமாகவும் , மிகுந்த 
ஒளியுள்ளதாகவும் இருக்கும் . வாஸுகியின் குலத்தில் உண்டாகும் இந்த 
ரத்ன த்தைப் புண்ணியம் செய்யாதவர்கள் கண்ணாலும் பார்க்க முடியாது . 

காட்டுப்பன்றியின் தலையில் உண்டாகும் முத்து பன்றியைப்போன்ற 
வடிவமும் அதன் பல்லின் ஒளியும் உடையதாக இருக்கும் . இது புண்ணியம் 
செய்யாதவர்களுக்குக் கிடைப்பதரிது . 


12 

रत्नपरीक्षा । 
गुञ्जाफल समस्थौल्यं तिमिजं मौक्तिकं लघु । 
पाटलीपुष्पसदृशं मन्दजा ( त्यो ) सुवर्तुळम् ॥ ८ ॥ 
वंशज शशिसंकाशं कटोलीफलमात्रकम् । 
प्राप्यते बहुभिः पुण्यैः तद्रक्ष्यं वेदमन्त्रतः ॥ ९ ॥ 
वर्षांपलसमं दीप्त्या पाञ्चजन्यकुलोद्भवम् । 
कपोताण्डप्रमाणं 

तत्கார் ஏ H || ? - || 
( 8-10 ) திமி என்ற மத்ஸ்ய விசேஷத்தின் தலையி லுண்டாகும் முத் 
தானது குன்றிமணியின் காத்திரமுள்ள தாகவும் லேசாகவும் இருக்கும் . 
பாதிரிப்பூ (வின் நிறம்) வைப்போலவும் ஒளி குன்றியும் நல்ல வட்ட வடிவமாகவும் 
இருக்கும் . 

மூங்கிலில் உண்டானது சந்திரனைப்போன்ற பிரகாசமுடையது . அசோக 
( மகிழம் விதை ) பழத்தின் அளவுள்ள தாகவும் இருக்கும் . இது வெகுவாக 
புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் கிடைக்கும் . இதை வேத மந்திரங்களால் 
ரக்ஷை செய்து காப்பாற்ற வேண்டும் . சங்குகளில் உண்டாகும் முத்துக்கள் 
ஆலங்கட்டியின் நிறம் , புறா முட்டையின் காத்திரம் , நல்ல ஒளி இவைகளையுடை 
யதாம் . இது சிறந்தது . பாபங்களைப் போக்கும் . 

शुक्तिजं त्वम्बुधेमध्ये सिझळे चारवाटके । 
पारसीके बर्बरे च भवेन्मुक्ताफलं शुभम् ।। ११ ॥ 
स्वात्यां स्थिते रवौ मेधैर्ये मुक्ता जलबिन्दवः । 

k : ஏககா: ( ofar : ) எ framfaq: || 2 || 
( 11-12 ) சிப்பியிலுண்டாகும் முத்தானது சிங்களம் , ஆரவாடம் , பார 
ஸீகம் , பர்பரம் இந்த இடங்களில் ஸமுத்திர மத்தியில் உண்டாகின்றது . ஸ்வாதி 
யில் சூரியன் ஸஞ்சரிக்கையில் மேகத்திலிருந்து விழும் ஜலபிந்துக்கள் சிதறி 
அவைகளை சிப்பிகள் உட்கொள்ளுவதால் இந்த முத்து உண்டாகிறது . இது 
மங்கலாக இல்லாமல் ஒளியுள்ளதாக இருக்கும் . இது சிறந்தது . 

स्थूला मध्यास्तथा सूक्ष्माः बिन्दुमानानुसारतः । 
பான் கார் - H ITE : || 2 || 
रुक्मिण्याख्या भवेच्छुक्तिः तस्यां जातं प्रमौक्तिकम् । 
निर्मलं कुङ्कुमच्छायं जातीफलसमं वरम् ॥ १४ ।। 


ரத்ன பரீக்ஷை 

13 
अमौल्यं तद्विनिर्दिष्ट रत्नलक्षणकोविदः । 

दुर्लभं नृपयोग्यं तत् स्वल्पभाग्यन लभ्यते ।। १५ ॥ 
( 13-15 ) சிப்பியில் உண்டாகும் முத்துக்கள் மேகஜல பிந்துக்களின் 
அளவை அனுஸரித்து பெரிதாகவும் , நடுத்தரமாயும் , சிறிதாகவும் இருக்கும் . 
இவைகளின் விலை இவைகளின் காத்திரத்தைப் பொருத்ததேயாம் . 

ருக்மிணி என்ற சிப்பியில் உண்டாகும் முத்துக்கு ப்ரமௌக்திகம் (சிறந்த 
முத்து ) என்று பெயர் . இது சுத்தமாகவும் , குங்கும நிறமுள்ளதாகவும் , ஜாதிக் 
காயின் காத்திரமுள்ள தாகவும் இருக்கும் . இது மிகச் சிறந்தது . ரத்ன பரீக்ஷை 
யில் கைதேர்ந்தவர்கள் இதற்கு விலை மதிப்பே கிடையாது என்று கூறுகின்றனர் . 
இது கிடைப்பதரிது . இது அரசர்கள் தரிக்கத்தக்கது . ஸ்வல்ப பாக்கியம் 
செய்தவர்களுக்குக் கிடைக்காது . 

सुस्निग्धं मधुरच्छायं मौक्तिकं सिझळोद्भवम् । 
आरवाटसमुद्भूतं पीतच्छायं सुनिर्मलम् ॥ १६ ॥ 
पारसीकोद्भवं स्वच्छं सितं मुक्ताफलं शुभम् । 

ईषल्यामं च रूक्षं च मौक्तिकं बर्बरोद्भवम् ।। १७ ।। 
( 16-17 ) சிம்ஹளத்தில் 

முத்தானது வழவழப்பும் 
இனிமையான நிறமும் உள்ளது . 

ஆரவாடத்தில் உண்டான முத்து மஞ்சள் நிறமாகவும் , சுத்தமாகவும் 
இருக்கும் . 

பாரஸீகத்தில் உண்டான முத்து நிர்மலமாகவும் வெண்மையாகவும் 
இருக்கும் . இது சிலாக்கியமானதாம் . 

பர்பர தேசத்திலுண்டாகும் முத்தானது சிறிது பசுமையாகவும் 
பளப்பு இல்லாமலும் இருக்கும் . 

चत्वारः स्युर्महादोषाः षण्मध्याः परिकीर्तिताः । 
एवं दश समाख्यातास्तेषां वक्ष्यामि लक्षणम् ॥ १८ ॥ 
यत्रैकदेशसंलग्नः शुक्तिखण्डो विभाव्यते । 
शुक्तिलग्नः समाख्यातः स दोषः कुष्ठकारकः ॥ १ ९ ॥ 
मीनलोचनसंकाशो दृश्यते मौक्तिके तु यः । 
मत्स्याक्षस तु दोषा स्यात्पुत्रनाशकरो ध्रुवम् ॥ २० ॥ 


உண்டான 


பௗ 


14 

रत्नपरीक्षा । 
दीप्तिहीनं गतच्छायं जरठं तहिदुर्बुधाः । 

दारियजननं यस्मात्तस्मात्तत्परिवर्जयेत् ।। २१ ॥ 
( 18-21 ) முத்துக்களின் மஹா தோஷங்கள் நான்கு . நடுத்தரமான 
தோஷங்கள் ஆறு . ஆகப் பத்து தோஷங்களின் இலக்கணத்தைக் கூறுகிறேன் . 

முத்தின் ஒரு பக்கத்தில் சிப்பி ஒட்டிக்கொண்டிருக்கும் . இதற்கு சுக்தி 
லக்கினம் = சிப்பி சேர்ந்தது என்று பெயர் . இந்த தோஷமுள்ளது குஷ்ட 
ரோகத்தை உண்டுபண்ணும் . 

முத்தில் மீன் கண்போலக் காணப்படும் . இந்த தோஷத்திற்கு மத்ஸ் 
யாக்ஷம் = மீன் கண் என்று பெயர் . இது நிச்சயமாக புத்திர நாசத்தை 
உண்டுபண்ணும். 

ஒளியழிந்து நிறம் குன்றிய முத்துக்கு ஜரடம் = கிழடு ( நாள்ப்பட்டு உருக் 
குலைந்தது ) என்று பெயர் . இது தாரித்திரியத்தையுண்டுபண்ணும் . 
யால் இதை நீக்கிவிடவேண்டும் . 


ஆகை 


मौक्तिकं विद्रुमच्छायमतिरक्तं विदुर्बुधाः । 
तस्मिन्सन्धारिते मृत्युर्जायते नात्र संशयः ।। २२ ॥ 
उपर्युपरि तिष्ठन्ति वलयो यत्र मौक्तिके । 
त्रिवृतं नाम तत्ख्यातं दुर्लभत्व ? विधायकम् ।। २३ ।। 
अवृत्तच (व) लनं यत्तु चर्पटं तन्निगद्यते । 

मौक्तिक ध्रियते येन तस्याकीर्तिर्भवेत्सदा ॥ २४ ॥ 
( 22-24 ) பவழ நிறமுள்ள முத்துக்கு அதிரக்தம் என்று பெயர் . அதைத் 
தரித்துக் கொண்டால் மரண மடைவான் . ஸந்தேகமே இல்லை . 

முத்தில் ஒன்றுக்கு மேலொன்றாக வளையங்களிருக்கும் . இந்த தோஷத் 
திற்கு திருவிருதம் ( மூன்று வளையங்களுள்ளது ) என்று பெயர் . இதைத் 
தரிப்பவன் ( ஸங்கடங்களிலிருந்து மீளுவது ? ) துர்லபமாம் . 

முத்தில் வட்டமாக இல்லாமல் சுழிகளிருந்தால் அந்த தோஷத்திற்கு 
சர்படம் என்று பெயர் . இதைத் தரிப்பவனுக்கு எப்பொழுதும் அபகீர்த்தி 
உண்டாகும் . 

त्रिकोणं तु समाख्यातं सौभाग्यक्षयकारकम् । 
दीर्घ यत्तु कृशं प्रोक्तं यशोविध्वंसकारकम् ॥ २५ ॥ 
निर्भुग्नमेकतो यत्तु कुशपावं तदुच्यते । 


ரதன பரீக்ஷை 

15 
सदोष मौक्तिकं नित्यं निरुद्योगकरं हि तत् ।। २६ ।। 
अवृत्तं पीठकोपेतं खण्डसंभिन्नरूषितम् । 

अरम्यं गुणहीनं च स्वल्पमौल्यं हि मौक्तिकम् ।। २७ ।। 
( 25-27 ) முக்கோண வடிவமான முத்து ஸெளபாக்கியத்தை 
அழித்துவிடும் . 

நீண்டு ( காத்திரமாக இல்லாமல் ) இருக்கும் முத்துக்கு க்ருசம் (சீம்பியது ) 
என்று பெயர் . இது புகழை அழித்துவிடும் . 

ஒரு பக்கத்தில் ஒடுக்கு விழுந்ததற்கு க்ருசபார்ச்வம் ( பக்கத்தில் ஒடுக்கு 
விழுந்தது ) என்று பெயர் . இந்த தோஷம் உத்தியோகமற்றவனாகச் செய்து 
விடும் . 

வட்ட வடிவமாக இல்லாதது , பீடமுள்ளது = ( அடிப்பக்கத்தில் பீடம் 
போல் மட்டமாக இருப்பது அதாவது ஸமதரையில் வைத்தால் உருண்டு ஓடாமல் 
பலகையைப் போல் வைத்த இடத்திலேயே அசையாமலிருக்கும்படி அகன்று 
இருப்பது ) , உடைந்தது , விரிசலுள்ளது , சுறுக்கமுள்ளது , பார்வைக்கு ரமணீய 
மாக இல்லாதது , நல்ல குணமில்லாதது , இந்த முத்துக்கள் குறைந்த விலையுள்ள 
வைகளாகும் . 

तारकाधुतिसंकाशं सुतारं तन्निगद्यते । 
सुवृत्तं मौक्तिकं यत्स्याद्गुणवत्तत्प्रकीयते ।। २८ ।। 
स्वच्छं दोषविनिर्मुक्तं निर्मलं मौक्तिकं मतम् । 
गुरुत्वं तोलने यस्य शशिबिम्बसमं च यत् ।। २ ९ ।। 
वृत्तं रेखाविहीनं तत् स्निग्धमस्फुदितं शुभम् । 
इति सर्वगुणोपेतं मौक्तिकं येन धार्यते ।। ३० ॥ 

तस्यायुर्वर्धते लक्ष्मीः सर्वपापं प्रणश्यति । 
( 28-31 ) நக்ஷத்திரத்தின் ஒளியைப்போன்ற ஒளியுடைய முத்துக்கு 
" ஸுதாரம் என்று பெயர் . 

நல்ல வட்ட வடிவமான (உருண்டை வடிவமான ) முத்துக்கு " குணவத் " 
என்று பெயர் . 

தோஷமில்லாமலிருப்பதுடன் நல்ல ஒளி வீசும் முத்துக்கு நிர்மலம் " 
என்று பெயர் . 


பாபங் 


16 

रत्नपरीक्षा । 
எடையில் அதிகப்பளுவும் சந்திரபிம்பம் போன்றும் வட்டவடிவமும் 
கோடு விரிசல் , ஒடைசல் இல்லாமலும் இருக்கும் முத்துக்கு ஸ்நிக்தம் " 
( மனோஹரம் அல்லது பளபளப்பு ) என்று பெயர் . 

இத்தகைய ஸகல விதமான குணங்களுடன் கூடிய முத்தைத் தரிப்பவ 
னுக்கு ஆயுள் விருத்தியடையும் . செல்வம் விருத்தியடையும் . ஸகல 
களும் நசிக்கும் . 

चतुर्धा मौक्तिकच्छाया पीता च मधुरा सिता ॥ ३१ ॥ 
नीला चाते समाख्याता रत्नतत्वपरीक्षकैः । 
पीता लक्ष्मीप्रदा ज्ञेया मधुरा बुद्धिवर्धिनी ॥ ३२ ॥ 
सिता यशस्करी च्छाया नीला सौभाग्यनाशिनी । 


( 31-33 ) முத்துக்களுக்கு மஞ்சள் - மதுரம் - வெளுப்பு - நீலம் என்று 
சாயை (நிறம் ) நான்குவிதம் என ரத்ன தத்துவத்தைப் பரீக்ஷித்துப் பார்ப்ப 
வர்கள் கூறுகின்றனர் . 

மஞ்சள் நிறமான முத்து செல்வத்தைக் கொடுக்கும் . 

மதுர ( மனதைக் கவரும் நிறம் ) நிறமுள்ள முத்து புத்தியை விருத்தி 
செய்யும் . 

வெண்மை நிறமுள்ள முத்து புகழைக் கொடுக்கும் . 
நீல நிறமுள்ள முத்து ஸௌபாக்கியத்தை நாசம் செய்துவிடும் . 

माञ्जलिः प्रोच्यते गुञ्जा तास्तिस्रो रूपकं भवेत् ॥ ३३ ॥ 
रूपकैर्दशभिः எக: 

: कळञ्जो नाम नामतः । 
( 33-34 ) ஒரு குன்றிமணி இடைக்கு மாஞ்சலி என்று பெயர் . 

மூன்று குன்றிமணி இடைக்கு ரூபகம் = பண விடை என்று பெயர் . 
பத்துப் பணவிடை கொண்டது ஒரு களஞ்சம் = கழஞ்சு என்று பெயர் . 
AFT 

कांस्यपात्रद्वयं वृत्तं समान रूपमानतः ॥ ३४ ॥ 
चतुश्छिद्रसमायुक्तं प्रत्येक रज्जुयन्त्रितम् । 
To : STIT : TTI TITHIRef : || 34 || 
ன்எ THITY TE : | 
T E எகர் : காக: ஈiffa III 


17 


ரத்ன பரீக்ஷை 
पञ्चांगुलात्ततस्तस्य मूलछिद्रं प्रकल्पयेत् । 
निवेश्या छिद्रदेशेऽस्य शलाकाऽङ्गुलिमात्रका ।। ३७ ।। 
शलाके प्रान्तयोस्तस्य कीलयेत्तोरणाकृती । 
तोरणस्य शिरोमध्ये कर्तव्या लघुमण्डली ॥ ३८ ॥ 
तत्र रज्जु निधनीयात् तां दृष्ट्वा तोलयेत्सुधीः । 
कलञ्जमानक द्रव्यमेकदेशे निवेशयेत् ।। ३ ९ ।। 
अन्यतो जलबिन्दुं च तोलनार्थं विनिक्षिपेत् । 
कण्टके तु समे जाते तोरणस्य च मध्यगे ॥ ४० ॥ 


तदा समं विजानीयात् तोलनं नाम कोविदः । 


எடை : 


( 34-41 ) ஸம எடையுள்ள வட்டமான இரண்டு வெண்கலத் தட்டுகளில் 
நான்கு துவாரங்கள் செய்து அவைகளில் கயிறுகளைக் கட்டவேண்டும் . 


கரடு முரடு இல்லாமல் 12 அங்குலம் நீளமுள்ள வெண்கலக் கோலின் நடு 
மத்தியில் வெண்கலத்தால் முன்வைத்து , அதன் அடியில் துவாரம் செய்து , கைப் 
பிடியின் இரண்டு பக்கத்திலுமுள்ள தோரணங்களையும் முள்ளின் இரண்டு 
பக்கங்களிலும் பொருந்தவைத்து இணைக்கவேண்டும் . முள்ளின் இரு பக்கங் 
களிலும் 5 அங்குலம் விட்டு விட்டு துவாரம் செய்து , தராசின் கயிறுகளை அதில் 
முடியவேண்டும் . ( அப்பொழுது முள்ளு ஸமமாக நிற்கவேண்டும் ) . கைப் 
பிடியில் மேல்பக்கத்தில் கயிற்றைக் கட்டித் தூக்கி முள்ளைப் பார்த்து எடை 
போடவேண்டும் . 

ஒரு தட்டில் எடைபோட்டு மற்றொரு தட்டில் நீர்ச் சொட்டுகளை விட்டு 
வர, முள்ளு நடுநிலையில் நின்றால் எடை ஸமமாகும் . 

चत्वारि त्रीणि युग्मं वा तथैकं वा तुलास्थितम् ।। ४१ ॥ 
समं कलञ्जमानेन तत् श्रेष्ठं स्याद्यथोत्तरम् । 
मधमापञ्चमं यावत् कलओन समं तु तत् ॥ ४२ ॥ 
तत्क्रमायुत्तम ज्ञेयं मौक्तिक रत्नकोविदः । 
चतुर्दशात्समारभ्य दशसंख्यावधिक्रमात् ॥ ४३ ॥ 
कैलञ्जस्य समानत्वात् मौक्तिकं मध्यमं स्मृतम् । 


18 


रत्नपरीक्षा । 
erra ா தசா 3 || 88 || 


लव्यस्ताः कथिता मुक्ताः मौल्यं च तदनुक्रमात् । 
अतः परं च सुक्ष्माणि मौक्तिकानि प्रचक्षते ॥ ४५ ॥ 


तोलने क्रम एष स्यात् मूल्ये वाऽपि निरूपितः । 
सूक्ष्माणां स्वल्पकं मौल्यं लघूनां लघुमूल्यकम ॥ ४६ ।। 
मध्यानां मध्यमं मूल्यं गुरूणां गुरुमूल्यता । 
कलाद्वयमानेन यद्येकं मौक्तिकं भवेत् ।। ४७ ॥ 
न धार्य नरनाथैस्तत् देवयोग्यमनुत्तमम् । 
SurSTIT [ Tr! ( 3 ) Weist: THITHT : | 
तोलनं मौल्यविन्यासः कथितस्सोमभूभुजा ।। ४८ ॥ 


इति मुक्ताः ॥ 


27 


= 


( 41-48) ஒரு கழஞ்சுக்கு 4 முதல் 1 முத்து வரையில் நின்றால் , அந்த 
முத்துக்கள் "ச்ரேஷ்டம் " - மிகச்சிறந்தவைகள் எனப்படும் . அவைகளிலும் 
அதிக எடை நிற்கும் முத்து மிகச்சிறந்ததாம் . 

ஒரு கழஞ்சு எடைக்கு 9 முதல் 5 முத்துக்கள் வரையில் நின்றால் அவைகள் 
" உத்தமம் உயர்தர முத்துக்கள் எனப்படும் . 

ஒரு கழஞ்சு எடைக்கு 14 முதல் 10 முத்துக்கள் வரையில் நின்றால் 
அவைகள் மத்யமம் நடுத்தர முத்துக்கள் எனப்படும் . 

ஒரு கழஞ்சு எடைக்கு 20 முதல் 15 முத்துக்கள் வரையில் நின்றால் 
அவைகள் லகு = இலகு முத்துக்கள் எனப்படும் . இவைகளின் விலை அவை 
களின் எடையை யனுஸரித்ததேயாம் . 

இவைகளைக் காட்டிலும் சிறிய முத்துக்களும் உண்டு . அவைகளை எடை 
போடும் முறையும் விலைமதிப்புப் போடும் விதமும் கூறப்பட்டன . 

ஸன்ன முத்துக்களுக்கு விலை மிகவும் குறைவு . லகு முத்துக்களுக்கு 
இலகுவான விலைதான் . நடுத்தர முத்துக்களுக்கு நடுத்தர விலை தான் . அதிக 
எடையுள்ள முத்துக்களுக்கு விலை அதிகம் . 

ஒரு முத்து இரண்டு கழஞ்சு எடை இருந்தால் , அது தேவார்ஹமானது . 
மிக மிகச்சிறந்தது . அதை அரசனும் தரிக்கலாகாது . 


ரத்ன பரீக்ஷை 

19 
முத்துக்கள் உண்டாகும் இடங்கள் , கிடைக்கும் இடங்கள் , குணங்கள் , 
தோஷங்கள் , நல்ல பலன்கள் , எடைபோடுதல் , அவைகளின் விலை , இவைகளை 
இவ்விதம் ஸோம பூபாலன் கூறியிருக்கிறார் . 

முத்துக்கள் முற்றும் . 

அரசசார 
सिन्धौ रावणगङ्गायाँ सिम्हळे जन्म कीर्तितम् । 
क्षेत्राणि तत्र चत्वारि माणिक्यस्य जगुर्बुधाः ॥ १ ॥ 
सिम्हळं प्रथम क्षेत्रं तथा कालापुरं परम् । 

3r ( err ) ஏ f gd i SRT II 3 || 
( 1-2 ) மாணிக்கமானது ஸிந்து , ராவண கங்கை , சிங்களம் இவைகளில் 
உண்டாகின்றது . 

மாணிக்கம் நான்கு இடங்களில் உண்டாகின்றது என்று அறிவாளிகள் 
கூறுகின்றனர் . 

அவைகளில் சிங்களம் முதலாவது இடம் . காலாபுரம் இரண்டாவது 
இடம் . அ ( ஆ ) ந்திரம் மூன்றாவது இடம் . தும்பரம் நான்காவது இடமாம் . 

अशोकपल्लवच्छायं अ ( आ ) न्धे सौगन्धिकं विदुः । 
तुम्बुरू ( २ ) छायया नीलं नीलगन्धि प्रकीर्तितम् ॥ ३ ॥ 
सिम्हळे तु भवेद्रक्तं पद्मरागमनुत्तमम् । 
पीतं कालापुरोद्भूतं कुरुविन्दमिति स्मृतम् ॥ ४ ॥ 
उत्तम सिम्हनोडूतं निकृष्टं तुम्बुरोद्भवम् । 
मध्ययोर्मध्यमं ज्ञेयं माणिक्यं क्षेत्रभेदतः ॥ ५ ॥ 


( 8-5 ) அ ( ஆ ) ந்திர தேசத்தில் உண்டாகும் மாணிக்கம் அசோகத்தளிர் 
நிறமுள்ளது . இதற்கு ஸௌகந்திகம் என்று பெயர் . 

தும்புரத்தில் உண்டாவது நீலநிறமுள்ளதாம் . இதற்கு நீலகந்தி " என்று 
பெயர் . 

சிங்களத்தில் உண்டாவது சிகப்பு நிறமாக இருக்கும் . இதற்கு " பத்ம 
ராகம் " என்று பெயர் . 

காலாபுரத்தில் உண்டாவது மஞ்சள் நிறமாக இருக்கும் . இதற்கு " குரு 
விந்தம் " என்று பெயர் , 


20 

रत्नपरीक्षा । 
இவைகளில் சிங்களத்தில் உண்டாவது சிறந்தது . தும்புரத்தில் உண் 
டாவது கடைத்தரமானது. மற்ற இரு இடங்களிலும் உண்டாவது நடுத்தர 
மானது . இவைகள் இடங்களின் வேற்றுமையாலுண்டாகும் குணபேதங்களாம் . 

माणिक्यस्य समाख्याता अष्टौ भेदा मुनीश्वरैः । 
गुणाश्चत्वार आख्याताः छायाः षोडश कीर्तिताः ॥ ६ ॥ 


छायाद्वितयसंबद्धं द्विछायं बन्धुनाशनम् । 
द्विरूपं द्विपदं तेन मासैकन पराभवः ।। ७ ।। 
संभेदं भिन्नमित्युक्तं शस्त्रघातविधायकम् । 
कर्कर शर्करायुक्तं पशुबन्धुविनाशनम् ॥ ८ ॥ 
दुग्धलिप्तसमं यत्तु लशुनापदमुच्यते । 
अशोभनं तदुद्दिष्टं माणिक्यं मणिकोविदैः ।। ९ ॥ 
मधुबिन्दुसमच्छायं कामलं परिकीर्तितम् । 
आयुर्लक्ष्मी जयं हन्ति सदोषं तन्न धारयेत् ॥ १० ॥ 
रागहीनं जडं प्रोक्तं धनधान्यापवादकृत् । 
धूम्रं धूम्र ( म ) समाकारं वैद्युतं भयमावहेत् ॥ ११ ॥ 
ईदृग्दोषयुता निन्द्याः मणयो मूल्यवर्जिताः । 
अपि प्राप्य न ते धार्याः गृहे शोभनमिच्छता ॥ १२ ।। 
माणिक्यस्य गुणाः प्रोक्ताः चत्वारो मुनिपुङ्गवाः । 
स्निग्धच्छाया गुरुत्वं च नैर्मल्यमतिरक्तता ॥ १३ ॥ 

इति माणिक्यम् ॥ 


( 6-13 ) மாணிக்கம் எட்டு விதமென்று முனிவர்கள் கூறுகின்றனர் . 
அவைகளில் நல்ல குணங்கள் நான்கு . சாயை = நிறம் பதினாறு விதமாம் . 

இரண்டு விதமான நிறம் கலந்திருந்தால் அதற்கு துவிச் சாயம் = இரண்டு 
வித நிறம் கலந்தது என்று பெயர் . இந்த தோஷம் பந்துக்களை வதைக்கும் . 

ஒரேகல்லில் இரண்டு உருவம் காணப்பட்டால் அதற்கு " துவி பதம் என்று 
பெயர் . இந்த தோஷம் ஒரு மாதகாலத்திற்குள் அவமானத்தை உண்டுபண்ணும் . 


ரத்ன பரீக்ஷை 


21 


உடைந்திருந்தால் அதற்கு " பின்னம் என்று பெயர் . இந்த தோஷம் 
ஆயுதங்களால் தாக்குறச் செய்யும் . 

மணல் கலந்திருந்தால் அதற்கு கர்கரம் என்று பெயர் . இந்த தோஷம் 
பசுக்களையும் , சுற்றத்தாரையும் அழித்துவிடும் . 

கல்லில் பால் படிந்ததுபோல் காணப்பட்டால் அதற்கு லசுநா பதம் " 
என்று பெயர் . இந்த தோஷம் அமங்களகரமென்று ரத்ன பரீக்ஷை தெரிந்தவர் 
கள் கூறுகின்றனர் . 

தேன் பொட்டின் நிறமுடையதற்கு " காமலம் என்று பெயர் . இந்த 
தோஷம் , ஆயுள்- செல்வம் - ஐயம் இவைகளை ஒழித்துவிடும் . ஆகவே இதை தரிக்க 
லாகாது . 

சிகப்பு நிறமாக இல்லாததற்கு " ஜடம் என்று பெயர் . இது தனம் 
தானியங்களை நாசம் செய்து விடும் . 

புகை நிறமாக இருப்பதற்கு தூம்ரம் என்று பெயர் . இந்த தோஷம் 
இடியினால் பயத்தை யுண்டுபண்ணும் . 

இத்தகைய ( எட்டுவித ) தோஷமுள்ள மாணிக்கங்கள் நிந்திக்கத்தக்கவை 
களாம் . இவைகளுக்கு விலையே கிடையாது . 

இந்த தோஷமுள்ளவைகள் ஒரு சமயம் கையில் கிடைத்தாலும் , வீட்டில் 
சுபசோபனங்களை விரும்புகிறவன் அதைத் தரிக்கலாகாது . 

ஓ முனிவர்களே ! மனதைக்கவரும் பள பளப்பு = ( ஒளி ) , கனமாக இருத் 
தல் , மங்கலாக இல்லாமை , நல்ல சிகப்பு நிறம் , ஆகிய நான்கு குணங்கள் கூ 

கூறப் 
பட்டிருக்கின்றன . 

மாணிக்கம் முற்றும் . 


अथ पद्मरागः ॥ 


सर्वलक्षणसंपन्ने पद्मरागे गृहे स्थिते । 
अश्वमेधफलं तस्य वित्तमायुर्धनं भवेत् ॥ १ ॥ 
छाया या पद्मरागस्य रक्ता कोकनदप्रभा । 
छायास्तु कुरुविन्दस्य चत्वारः परिकीर्तिताः ॥ २ ॥ 
अच्छक्षीरसमभा ( समाभासा ) कुङ्कुमोदकसन्निभा । 
ईषद्रक्ता भवेच्छाया सौगन्धिकमणेरियम् ॥ ३ ॥ 
नीलोत्पलदळप्रख्या लोहाग्निविटसप्रभा । 
नीलगन्धमणौ प्रोक्ते छाये द्वे मणिकोविदः ॥ ४ ॥ 


98 

रत्नपरीक्षा । 
( 1-4 ) ஸகல லக்ஷணங்களுடன் கூடிய பத்மராக மணி வீட்டிலிருந்தால் , 
அசுவமேதம் செய்த பயன் , செல்வம் , ஆயுள் இவைகள் உண்டாகும் . 

சிகப்பும் செந்தாமரையின் நிறமும் பத்மராகத்தின் நிறங்களாம் . 

வெளுப்பு , பாலின் நிறம் , குங்கும ஜலத்தின் நிறம் , சிறிது சிவப்பான 
நிறம் , இந்நான்கும் குருவிந்த மணியின் நிறங்களாம் . 

சிறிது சிவப்பான மணிக்கு " ஸௌகந்திகம் என்று பெயர் . 
நீலோத்பலத்தின் இதழ் போன்ற நிறம் , லோ ஹாக்னிவிட் = கிட்டான் நிறம் 
( லோ ஹாக்கினிவிட் என்பது - இரும்பைக் காய்ச்சும்பொழுது இரும்பின் பாகங் 
கள் உலையில் விழுந்து அது கட்டியாக ஆகும் . இதற்கு லோ ஹாக்கினிவிட் 
என்று பெயர் . இதற்கு கிட்டான் என்றும் பெயர் ) இவ்விரண்டுவித நிறங்களை 
யும் உடைய மணிக்கு நீல கந்தி மணி என்று பெயர் . 


इन्द्रनीलस्य संभूतिः सिम्हळद्वीपमध्यतः । 
नद्या रावणगङ्गायाः कूले पद्मा कुरे ( क ) कुरौ ॥ ५ ॥ 
सितच्छाया भवेद्विप्रः ताम्रः क्षत्रियजातिकः । 
पीतस्तु वैश्यजातीयः वृषळः कृष्णदीधितिः ॥ ६ ॥ 
दोषांश्चास्य प्रवक्ष्यामि नामभिलक्षणैश्च षट् । 
गुणांश्च कथयिष्यामि पञ्चधाऽष्टविधा छविः ॥ ७ ॥ 
अम्रवत् पटलं यस्य तदभ्रकमितिस्मृतम । 
धारणे तस्य संपत्तिः आयुश्चैव विनश्यति ॥ ८ ॥ 
शर्करामिश्रितं यत्तु तत् ज्ञेयं तु सशर्करम् । 
तस्मिन् धृते दरिद्रत्वं देशत्यागश्च जायते ॥ ९ ॥ 
भेदसंशयकृत् त्रासः तेन दंष्ट्रिभयं भवेत् । 
भिन्न भिन्नमिति ख्यातं भार्यापुत्रविनाशनम् ॥ १० ॥ 
मृत्तिका यस्य गर्भस्था दृश्यते रत्नकोविदः । 
मृत्तिकागर्भकं नाम त्वग्दोषजननं भवेत् ॥ ११ ॥ 
दृषत् प्रलक्ष्यते यस्य गर्ने नीलस्य कोविदः । 
अश्मगर्भ तदाख्यातं तद्धर्ता परिभूयते ॥ १२ ॥ 


க்ஷத்திரிய 


ரத்ன பரீக்ஷை 

23 
(5-12) சிங்களத் தீவின் மத்திய பாகம் , ராவண கங்கா நதிக்கரை , 
பத்மா கரம் , குரு க்ஷேத்திரம் , இந்த இடங்களில் நீலமணி உண்டாகின்றது . 

இதில் வெளிர் நிறமானது பிராமண ஜாதியாம் . சிகப்பு நிறமானது 

ய ஜாதியாம் . மஞ்சள் நிறமானது வைசிய ஜாதியாம் . கருப்பு நிற 
மானது சூத்ர ஜாதியாம் . 

நீலத்தில் ஆறுவித தோஷங்களுண்டு . அவைகளின் பெயர்களையும் , அவை 
களின் இலக்கணங்களையும் கூறுகிறேன் . ஐந்துவித குணங்களும் , எட்டுவித 
நிறங்களும் உண்டு . அவைகளையும் கூறுகிறேன் . 

நீலக்கல்லின் மேலே அப்ரகத்தைப்போல் படர்ந்திருக்கும் . இந்த 
தோஷத்திற்கு அப்ரகம் என்று பெயர் . இதைத் தரித்துக்கொண்டால் 
ஐசுவரியமும் , ஆயுளும் அழிந்து விடும் . 

கல்லில் மணல் சேர்ந்திருக்கும் . இதற்கு ஸசர்கரம் " என்று பெயர் . 
இதைத் தரித்தால் தாரித்திரியம் உண்டாகும் . தேசத்தை விட்டு ஓடும்படி 
நேரிடும் . 

பொறிசல் முதலியவைகளிருந்தால் , உடைந்திருப்பதுபோன்ற ஸந்தே 
கத்தை யுண்டுபண்ணும் . இந்த தோஷத்திற்கு த்ராஸம் என்று பெயர் . 
அதைத் தரித்துக் கொண்டால் பல்லில் விஷமுள்ள ஸர்பாதிகளால் பய 
முண்டாகும் . 

உடைந்திருந்தால் அதற்கு " பின்னம் என்று பெயர் . அதைத் தரித் 
தால் மனைவி மக்களை இழப்பான் . 

கல்லின் மத்தியில் ( உட்புறத்தில் ) மண்ணிருக்கும் . இதற்கு " மிருத்திகா 
கர்பம் " என்று பெயர் . இது சர்ம தோஷத்தை உண்டு பண்ணும் . 

நீலத்தினுள் கல் காணப்படும் . இதற்கு அச்ம கர்பம் " என்று பெயர் 
இதைத் தரிப்பவன் அவமதிக்கப்படுவான் . 
இவைகள் நீலமணியின் தோஷங்களாம் . 

गुरुत्वं स्निग्धकान्तिस्त्रं सुरगा पार्श्वरञ्जनम् । 
तुणप्राहिस्वमित्येते गुणाः पञ्च प्रकीर्तिताः ॥ १३ ॥ 


r 


( 13) கனம் , மனதைக் கவரும் காந்தி , நல்ல பூரிப்பு , பக்கங்களில் பூரிப்பு , 
புல்லைப் பிடிக்கும் தன்மை என்ற இவ்வைந்தும் நீலமணியின் குணங்களாம் . 

नीलरत्नसमाभासा वैष्णवी पुष्पसनिभा । 
अतसीपुष्पसंकाशा चाषपक्षसमद्युतिः ॥ १४ ॥ 


24 


रत्नपरीक्षा । 


ன் இறகு , 


कृष्णाद्रिकणिकापुष्पसमानातिधारिणी । 
मयूरकण्ठसच्छाया शंभोः कण्ठनिभा तथा ॥ १५ ॥ 
विष्णुदेहसमाभासा भृङ्गपक्ष समप्रभा । 
दोषैत्यक्तो गुणैर्युक्तः इन्द्रनीलो महामणिः ॥ १६ ॥ 

यस्य देहे भवेत्तस्य वित्तमायुर्बलं यशः । 
( 14-17) விஷ்ணுக்கிராந்திப்பூ , காசாம்பூ , ஸுவர்ண சாதகம் அல்லது 
நீல நிறப்பு , கிருஷ்ணாத்திரியிலுள்ள கர்ணிகா ( கர்ணிகாரம் ? ) புஷ்பம் , மயிலின் 
கழுத்து , நீலகண்டரின் கழுத்து , மஹா விஷ்ணுவின் உடல் , 

வண்டி 
இவைகளைப் போன்ற நிறங்கள் நீலமணியின் நிறங்களாம் . 
தோஷங்களில்லாத குணங்களுள்ள நீல 



ரத்னத்தை சரீரத்தில் தரிப் 
பவனுக்கு செல்வம் - ஆயுள் பலம்-புகழ் இவைகள் உண்டாகும் . 

क्षीरमध्ये क्षिपेन्नीलं क्षीरं तन्नीलतां व्रजेत् ॥ १७ ॥ 
इन्द्रनीलस्स विज्ञेयः रविनन्दनवल्लभः । 
इन्द्रनीले धृते सौरिः प्रसन्नः सततं भवेत् । 
आयुश्च महतीं लक्ष्मी आरोग्यं च प्रयच्छति ॥ १८ ॥ 

इति इन्द्रनीलः ॥ 
( 17-18 ) நீலமணியை பாலில் போட்டால் அந்தப்பால் முழுமையும் நீல 
நிறமாகக் காணப்படும் . அப்படிக் காணப்பட்டால் அந்த நீலத்திற்கு " இந்திர 
நீலம் 

என்று பெயர் . இது சனி பகவானின் ரத்ன மாகும் . இந்த இந்திர நீல 
மணியை தரித்துக் கொண்டால் சனி பகவான் எப்பொழுதும் கருணையுள்ளவ 
ராவார் . ஆயுள் , அளவற்ற செல்வம் , ஆரோக்கியம் இவைகளைக் கொடுப்பார் . 

இந்திர நீலம் முற்றும் . 


|| TTV சாகாசா 
तुरुकविषयेऽम्भौधरसमीपे विषमस्थले । 
भवेश्मरकतं रत्नं गुणो दोषोऽस्य कथ्यते ॥ १ ॥ 
दोषारसप्त भवन्त्यस्य गुणाः पञ्चविधाः स्मृताः । 
भवेदष्टविधा छाया मणेर्मरकतस्य हि ॥ २ ॥ 


ரத்ன பரீக்ஷை 

25 
( 1-2 ) துருஷ்க தேசத்தில் ஸமுத்திரத்திற்கு ஸமீபத்தில் மேடுபள்ளமான 
இடத்தில் மரகதம் உண்டாகின்றது . 

மரகதத்தின் தோஷங்கள் ஏழு . குணங்கள் ஐந்து . நிறம் எட்டு விதம் 
என்று கூறப்பட்டிருக்கிறது . 

अस्निग्धं रूक्षमित्युक्तं व्याधिस्तस्मिन्धृने भवेत् । 
विस्फोट स्यात्सपिटक तस्मिन्शस्त्रहतिधृते ॥ ३ ॥ 
सपाषाणे भवेद्वन्धुनाशो मरतके धृते । 
विच्छायं मलिनं प्राहुः बाधिर्यं तेन जायते ॥ ४ ।। 
शर्कर शर्करायुक्तं पुत्रशोकप्रदं ध्रुवम् । 
जरठं कान्तिहीनं स्यात् दंष्ट्रिवह्निभयं भवेत् ॥ ५ ॥ 
कल्माषं वर्णशवलं ततो मृत्युभयं भवेत् । 
इति दोषारसमाख्याताः वर्ण्यन्तेऽतः परं गुणाः ॥ ६ ॥ 


( 3-6 ) கைப்பு அதாவது பளபளப்பு இல்லாததற்கு ரூக்ஷம் என்று 
பெயர் . அதை தரித்தால் வியாதியுண்டாகும் . 

மரகதத்தினுள் கொப்பளம் காணப்பட்டால் அதற்கு " விஸ்போடம் " 
என்று பெயர் . அதைத் தரித்தால் ஆயுதங்களால் தாக்கப்படுவான் . 

நீலத்தில் கல் சேர்ந்து இருந்தால் பந்துக்கள் நசிப்பார்கள் . இதற்கு 
ஸபாஷாணம் " என் பெயர் . 

ஒளி இல்லாமலிருந்தால் அதற்கு 1 மலினம் " என்று பெயர் . அதை 
அணிந்து கொண்டால் காது செவிடாகும் . 
மணல் கலந்திருந்தால் அதற்கு சர்கரம் " என்று பெயர் . 

இது நிச்சய 
மாக புத்திர சோகத்தைக் கொடுக்கும் . 

ஒளி மங்கிப்போனதாக இருந்தால் அதற்கு ஜாடம் என்று பெயர் . 
பல்லில் விஷமுள்ளவைகளாலும் தீயினாலும் பயமுண்டாகும் . 

ஒளியில் மஞ்சள் நிறம் கலந்திருந்தால் அதற்கு கல்மாஷம் " ( கல்மாஷம் 
= விஷம் ) என்று பெயர் . அதனால் மரண பயமுண்டாகும் . 

இவ்விதம் ஏழு தோஷங்களும் கூறப்பட்டன . இனி குணங்களைக் 
கூறுகிறேன் . 

R.A 


26 

रत्नपरीक्षा । 
निर्मलं कथितं स्वच्छं गुरु स्याद्गुरुतायुतम् । 
स्निग्धं रौक्षविनिर्मुक्तमरजस्कमरेणुकम् ॥ ७ ॥ 
सुरागं रागबहुळं इति पञ्च गुणाः स्मृताः । 

एतैर्युक्तं मरकतं सर्वपापभयापहम् ॥ ८ ॥ 
( 7-8 ) நல்ல ஒளியுள்ள ரத்னத்திற்கு ஸ்வச்சம் என்று பெயர் . கன 
முள்ள தற்கு " குரு " என்று பெயர் . பளபளப்பு உள்ளதற்கு " ஸ்நிக்தம் என்று 
பெயர் . மணல் முதலியவைகளில்லாததற்கு அரஜஸ்கம் " என்று பெயர் . 
சிறந்த ஒளியுள்ளதற்கு " ஸுராகம் " என்று பெயர் . இவ்வைந்தும் மரகதத்தின் 
குணங்களாம் . 

இந்த குணங்களுடன் கூடிய மரகதத்தை அணிந்து கொண்டால் 
ஸகல பாபங்களும் தீரும் . எல்லாவித ரோகங்களும் தீரும் . 


( 


बहिपिछसमाभासा चाषपक्षसमापरा । 
अहिकाचनिभा चान्या तथा शैबलसन्निभा ॥ ९ ॥ 
खद्योतपृष्ठसंकाशा बालकीरगरुत्समा । 
नवशालसच्छाया शिरीषकुसुमोपमा ॥ १० ॥ 
एवमष्टौ समाख्याताः छाया मरकताश्रयाः । 
छायाभियुक्तमेताभिः श्रेष्ठं मरतकं स्मृतम् ॥ ११ ॥ 
शेवालवल्लरीच्छायं सुरङ्गालासवर्जितम् । 
अनध्य तन्मरकतं प्राहुस्सर्वविषापहम् ।। १२ ।। 

Tf புகார 
( 9-12 ) மயிலின் தோகை - நீலநிறப்பக்ஷி - அஹிகாசம் ( அஹிகாசம் -சிக்கி 
முக்கிக்கல் அல்லது விஷக்கல் ) பாசிக்கொத்து - மின்மினிப்பூச்சியின் பின்பக்கம் . 
பச்சைக்கிளிக்குஞ்சின் சிறகு , புதிய பசும் புல் , வாகைப்பூ , இவ்வெட்டு வஸ்துக் 
களின் நிறம்போன்ற எட்டுவித நிறங்கள் மரகதங்களுக்குக் கூறப்பட்டிருக் 
கின்றன . இந்த எட்டுவித நிறமுள்ள மரகதங்கள் மிகச் சிறந்தவைகளாம் . 

பாசிக்கொத்தின் நிறமுள்ள தாயும் , ஓட்டை கொப்பளம் முதலிய தோஷ 
மற்றதுமான மரகதமானது விலை மதிக்க முடியாதது என்றும் ஸகல விஷங் 
களையும் போக்கி விடுமென்றும் கூறப்பட்டிருக்கிறது . 


மரகதம் முற்றிற்று . 


ரத்ன பரீக்ஷை 


27 


|| கரிகா 


हिमालये सिम्हळे च विन्ध्ये तापीतटे तथा । 
स्फटिक जायते रत्नं नानारूपं मनोहरम् ।। १ ॥ 
हिमाद्रौ चन्द्रसंकाशं स्थूलं कान्तियुत भवेत् । 
सूर्यकान्तं च तत्रैकं चन्द्रकान्तं तथाऽपरम ॥ २ ॥ 
सूर्यांशुसर्शमात्रेण वह्नि धमति तत्क्षणात् । 
सूर्यकान्तं तदाख्यातं स्फाटिकं रनवेदिभिः ॥ ३ ॥ 
पूणेन्दुकर संस्पर्शादमृतं क्षरति क्षणात् । 
चन्द्रकान्तं तदाख्यातं दुर्लभं स्यात्कलौ युगे ॥ ४ ॥ 
अशोकपल्लवच्छायं दाडिमीवीजसप्रभम् । 
विन्ध्यतापीतटोदेशे जायते मन्द कान्तिकम् ॥ ५ ॥ 
सिम्हळे जायते कृष्णमाकरे नीलगन्धिके । 
पद्मरागभवस्थाने विविधं स्फाटिकं भवेत् !! ६ ॥ 


इति स्फाटिकः ॥ 


ஸ்படிகம் . 


( 1-6) இமயமலை , சிங்களம் , விந்தியமலை , தாபீந்தி இந்த இடங்களில் 
பற்பல விதமான மனோஹரமான ஸ்படிக ரத்னங்கள் உண்டாகின்றன . 

இமயமலையில் உண்டானது சந்திரனைப் போன்ற பிரகாசமுள்ள தாம் . 
பெரியதாக இருக்கும் . மனோஹரமாகவும் இருக்கும் . 

ஸ்படிகத்தில் ஒரு வகைக்கு ஸூரியகாந்த மென்றும் மற்றொரு வகைக்கு 
சந்திரகாந்தம் என்றும் பெயர் . ஸூரிய காந்தம் ஸுரிய கிரணம் பட்டவுடன் 
நெருப்பைக் கக்கும் . சந்திரகாந்தம் என்பது பூரண சந்திர கிரணம் பட்டவுடன் 
ஜலத்தைப் பெருக்கும் . இவ்விரண்டும் கலியுகத்தில் கிடைப்பதரிது . 

அசோக பல்லவம் , மாதுளை முத்து , இவைகளைப் போன்ற நிறமுள்ள 
ஸ்படிகமானது விந்தியம் தாபீ நதிக்கரையில் உண்டாகிறது . இது சிறிது ஒளி 
குறைந்திருக்கும் . 


28 

रत्नपरीक्षा । 
நீல நிறமான ஸ்படிகம் , சிங்களத்தில் நீலகந்தி கிடைக்கும் ஆகரத்தில் 
கிடைக்கிறது . 

பத்மராகம் கிடைக்குமிடத்தில் பற்பல விதமான ஸ்படிகங்கள் 
உண்டாகின்றன . 

ஸ்படிகம் முற்றும் . 

| TIT : || 
ईषत्पीत पविच्छायं स्वच्छं कल्पमनोहरम् । 
पुष्परागमिति ख्यात रत्नं रत्नपरीक्षकैः ॥ १ ॥ 

इति पुष्परागम् ॥ 

புஷ்பராகம் . 
( 1 ) வைரத்தைப் போன்று சிறிது மஞ்சள் நிறம் கலந்த வெண்மையாக 
இருக்கும் . சிறிதளவு மனதைக்கவரும் . இதற்கு புஷ்பராகம் " என்று பெயர் 
என்று ரத்ன பரீக்ஷை அறிந்தவர்கள் கூறுகின் றனர் . 

புஷ்பராகம் முற்றும் . 

अथ वैडूर्यम् ॥ 
सिताभ्रधूमसंकाशं ईषत्कृष्णसितं तु यत् । 
वैडूर्य नाम तत्प्रोक्तं रत्नवर्णपरीक्षकैः ॥ १ ॥ 


வைடூர்யம் . 
( 1 ) வெண்மேகம் , புகைப்போன்று சிறிது கருநிறம் கலந்த வெண்ணிற 
மான ஸ்படிகத்திற்கு வைடூரியம் என்று பெயர் , என்று ரத்னங்களின் 
நிறங்களை அறிந்தவர்கள் கூறுகின்றனர் . 

வைடூரியம் முற்றும் . 

அபாக்காா 
मधुबिन्दुसमं वापि गोमूत्रौघसमप्रभम् । 
गोमेद तदाख्यातं रत्नं सोममहीभूजा ॥ १ ॥ 

கோமேதகம் . 
( 1 ) தேன் பொட்டின் நிறமாகவோ கோமூத்திர தாரையின் நிறமாகவோ 
இருந்தால் , அந்த ஸ்படிகத்திற்கு " கோமேதகம் என்று பெயர் என்று ஸோம 
பூபாலன் கூறியுள்ளார் . 

கோமேதகம் முற்றும் . 


ரத்ன பரீக்ஷை 


29 


S7Talai 
सेतो सागरमध्ये तु जायते वल्लरीयुता । 
विदुमाख्या सुरप्रोक्ता दुर्लभा रनरूपिणी ॥ १ ॥ 


पाषाणत्वं भजत्येषा प्रयत्नात्कथिता सती । 
எஎன்சாக்கரிகா || 


பவழம் . 


( 1-2) ராமஸேதுவில் ஸமுத்திரத்தில் பவழமான து கொடியுடன் உண்டா 
கிறது . இதைத் தான் தேவர்கள் சிறந்த பவழமெனக் கூறுகின்றனர் . இது 
தான் ரத்னமாகக் கூறப்படுகிறது . இது கிடைப்பது துர்லபம் . 

இதை முயற்சியுடன் கொதிக்க வைத்தால் இது கல்லாக மாறுகிறது . 
இதற்கு பவழம் என்று பெயர் . இது சிகப்பு நிறமாக இருக்கும் . உறைகல்லில் 
உறைத்தால் வர்ணம் காட்டும் . மங்கல் நிறமாக இருக்கும் . 

பவழம் முற்றும் . 
पद्मरागस्य नीलस्य ये दोषा: परिकीर्तिताः । 
तैरेव दूषितं रनं सन्याज्यं स्फटिकं नृपैः ॥ १ ॥ 
गौरवं स्वच्छता कान्तिः काठिन्यं रत्नजा गुणाः । 
विहाय वज्रं नान्येषु लाघवं शोभनं भवेत् ।। २ ।। 


( 1-2 ) பத்மராகம் நீலம் இவைகளுக்குக் கூறிய தோஷங்களே ஸ்படிகத் 
திற்கும் கூறப்பட்ட தோஷங்களாம் . அத்தகைய தோஷமுள்ள ஸ்படிகங்களை 
அரசர்கள் விலக்கிவிட வேண்டும் . 

பளுவுள்ள தாக இருத்தல் , சுத்தமாக இருத்தல், ஒளியுள்ள தாக இருத்தல் 
அழுத்தமாக இருத்தல் , இவைகள் ரத்னங்களின் குணங்களாம் . வைரம் நீங்க 
லாக மற்ற ரத்னங்கள் லேசாக ( கனமில்லாமல் ) இருந்தால் அது சுபபலனைக் 
கொடுக்காது . அல்லது அது நல்ல தன்று . 

T தானாக 
रत्नानां रूपसाम्यं हि धूर्ताः कुन्ति युक्तितः । 
तेषां परीक्षां वक्ष्यामि रत्नारत्नविचारिणीम् ॥ १ ॥ 


30 


I 
वज्रेण वेधयेद्वजं कृत्रिमं चेद्विभज्यते । 
कृत्रिमं मौक्तिकं नश्येत् क्षाळितं लवणाम्भसा ।। 
माणिक्यादीनि रत्नानि घर्षणात्कथनादपि । 
शोधयन्नवित्प्राज्ञः विज्ञानार्थं तु कृत्रिमे ॥ ३ ॥ 
त्यजति कथितं रागं कृत्रिमं तद्विदुर्बुधाः । 
मार्दवं दृश्यते पृष्ठे ज्ञेयं तत् कृत्रिमं बुधैः ॥ ४ ॥ 
एवं विचार्य रत्नानि कोशे सचिनुयान्नृपः । 
आयुर्लक्ष्मी जयं कीर्ति प्रयच्छन्ति निरन्तरम् ।। ५ ।। 
माणिक्यं वनवैडूर्य गोमेदं पुष्परागकम । 
नीलं मुक्ताप्रवाळं च रत्नं मरकतं नव ।। ६ ।। 


போலி ரத்னங்களை அறிதல் . 
( 1-6) அயோக்கியர்கள் யுக்தியினால் ரத்னங்களைப் போன்ற போலி 
ரத்னங்களைச் செய்து விடுகிறார்கள் . ஆகையால் உண்மையான ரத்னமா அல்லது 
போலி ரத்னமா என்பதைத் தெரிந்து கொள்ளுவதற்கு செய்யவேண்டிய 
பரீக்ஷை முறைகளைக் கூறுகிறேன் . 

வஜ்ரத்தை வஜ்ரத்தால் துவாரம் போடவேண்டும் . போலி வைரமானால் 
அது சிதைந்து விடும் . 

உப்பு ஜலத்தில் முத்தை அலம்ப வேண்டும் . அது போலி முத்தானால் 
உருக்குலைந்துவிடும். 

மாணிக்கம் முதலிய ரத்தினங்களை தேய்த்தும் , கொதிக்கவைத்தும் 
பரீக்ஷிக்கவேண்டும் . கொதிக்க வைத்தால் போலி ரத்னம் நிறம் குன்றும் . 
அதை போலி என்று அறிய வேண்டும் . 

ரத்னத்தின் பின் பக்கம் மிருதுவாக இருந்தால் அது போலி ரத்னமாகும் . 

இவ்விதம் ரத்னங்களை பரீக்ஷித்துப் பார்த்து சுத்தமான ரத்னங்களைப் 
பொறுக்கி எடுத்து நல்ல ரத்னங்களை சேகரித்து பொக்கிஷத்தில் வைத்துக் 
காப்பாற்ற வேண்டும் . இந்த ரத்னங்கள் ஆயுள் , தனம் , ஜயம் , கீர்த்தி 
இவைகளை என்றும் கொடுக்கும் . 

மாணிக்கம் , வஜ்ரம் , வைடூர்யம் , கோமேதகம் , புஷ்பராகம் , நீலம், முத்து , 
பவழம் , மரகதம் என்பன ஒன்பது ரத்னங்களாம் . 

போலி ரத்ன பரீக்ஷை முற்றும் , 


31 


ரத்ன பரீக்ஷை 
॥ नवरत्नमुद्रिकानिर्माणप्रकारः ॥ 
मध्ये भानोस्सुमाणिक्यं पूर्वे वज्रं च भार्गवे । 
चन्द्रे मुक्ताऽनलदिशि कुजे याम्ये प्रवाळकम् ॥ १ ॥ 
नैर्ऋत्ये राहोर्गोमेदं नीलं तु पश्चिमे शनेः । 
वायव्ये गुरोः पुष्पाख्यं केनोवैडूर्यमुत्तरे ॥ २ ॥ 
ईशान्ये ज्ञो मरकतं एवं स्याद्हमुद्रिका || ३ ।। 

इति मुद्रिकाप्रकारः ॥ 


நவரத்ன மோதிரம் செய்யும் முறை . 
( 1-3 ) மத்திய பாகத்தில் சூரியனுக்கும் , கிழக்கில் சுக்கிரனுக்கும் , அக்னி 
திக்கில் சந்திரனுக்கும் , தெற்கில் குஜனுக்கும் , தென் மேற்கில் ராகுவுக்கும் , மேற் 
கில் சனிக்கும் , வாயு திக்கில் குருவுக்கும் , வடக்கில் கேதுவுக்கும் , ஈசானியத்தில் 
புதனுக்கும் இடங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . 

இவ்விதமே ஸூரியனுக்கு மாணிக்கமும் , சுக்கிரனுக்கு வஜ்ரமும் , சந்திர 
னுக்கு முத்தும் , செவ்வாய்க்கு பவழமும் , ராஹுவுக்குக் கோமேதகமும் , சனிக்கு 
நீலமும் , குருவுக்குப் புஷ்பராகமும் , கேதுவுக்கு வைடூரியமும் புதனுக்கு மரகத 
மும் , ரத்னங்களாகக் கூறப்பட்டிருக்கின்றன . 

எனவே சூரியனுடைய ரத்னமான மாணிக்கத்தை நடுவில் வைத்து , 
வஜ்ரம் , முத்து பவழம் , கோமேதகம் , நீலம் , புஷ்பராகம் , வைடூர்யம் , மரகதம் 
இவைகளை முறையே கிழக்கு திக்கு முதல் ஈசானிய திக்கு வரையில் , வஜ்ரம் 
முதல் மரகதம் ஈரான எட்டு ரத்னங்களையும் வைத்து மோதிரத்தில் இழைக்க 
வேண்டும் . இதற்கு நவரத்ன மோதிரம் என்று பெயர் . 

நவரத்ன மோதிரம் முற்றும் . 
// afts சார்ாானரகா: || 
दग्धशङ्ख ससिन्दूरं समाशं चूर्णयेत्ततः । 
ar : Tg : TTAITAT : Sai T4 | 1 || 
पूरयेत्तं तृणप्रोत नाळे वंशांदिसंभवे । 
सुपक्के चान्नभाण्डे तु यवागूसहिते क्षिपेत् ॥ २ ॥ 


32 


रत्नपरीक्षा । 


आच्छाद्य पश्चान्मन्दाग्नौ घटे तैलं समुक्षिपेत् । 
Tala( க் )சாகைார் எ E ( TIRITTIL II || 
पाचिता निकषाकाथे द्वियामं मन्दवह्निना । 
farai 3 ( 3 ) காகபார் கா air TEI4 || 8 || 

போலி ரத்னம் செய்யும் முறை . 
( 1-4 ) சுட்ட சங்கும் ஸிந்தூரமும் ஸம எடை எடுத்துப் பொடிபண்ணி 
பிறகு அதை அப்பொழுது ஈன்ற மாட்டின் பாலை விட்டு பூமியில் நன்கு மர்திக்க 
வேண்டும் . அதை ( உருவாகச் செய்து ) புல்லில் கோர்த்து மூங்கில் குழாய் 
முதலியவைகளில் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் . பிறகு பாண்டத்தில் 
அரிசியை உலைவைத்து அது நன்றாக வெந்து அன்னமாக ஆனபின்பு கஞ்சியுடன் 
கூடிய அந்த அன்ன பாண்டத்தில் முன் தயாராக வைத்திருக்கும் குழாயை 
வைத்து அந்தப் பாண்டத்தில் எண்ணையை விட்டு மூடி , பின் மந்தாக்கினியில் 
எறிக்கவேண்டும் . அந்தக் குழாயில் வைத்தவைகள் பவழமாகும் . அது பதும 
ராகத்தைப் போலிருக்கும் . 
பிறகு அதை நிகஷா 

.......... ? கஷாயத்தில் மந்தாக்கினியில் 
இரண்டு யாமம் எறித்தால் மனோஹரமான நல்ல ஒளியுள்ள பவழமாகும் . 

// அ 3 ! || 
नीलीचून पलैकं तु पूर्वकूष्यां तु यद्रवम् । 
तद्रवं द्विपलं चूर्ण क्षिप्त्वा सर्व विलोडयेत् ॥ ५ ॥ 

... என 

इन्द्रनीलानि तान्येव जायन्ते नात्र संशयः ॥ ६ ॥ 
( 5-6 ) இந்திர நீலம் சரியாக இல்லை . 


|| அ y RTEREII 
मनिष्ट तिलक नीली सम ( म ) चूर्ण प्रकल्पयेत् । 
काचण्या स्थितं द्रव्ये ( व्यं ) सर्वमेव तु लोडयेत् ॥ ७ ॥ 
वर्षांपलान्यनेनैव सित्का पञ्चाञ्च वह्निना । 
सर्व मरकतास्तेन समीचीना भवन्ति हि ॥८ ॥ 


ரத்ன பரீக்ஷை 


33 


மரகதம் . 


( 7-8 ) மஞ்சிடை , கருப்புநிற ஸௌவர்சலம் , அவுரி இவைகளை சம 
பாகம் தூள் செய்து அதை கண்ணாடிக் கிண்ணத்தில் போட்டுக் கலந்து , 
வர்ஷோபலங்களை ( ஆலங்கட்டிகளை ) அதனுள் பொதிந்து நெருப்பில் வைத்து 
எரிக்க அவைகள் நல்ல மரகதங்களாகும் . 

(இதிலும் மூலம் சம்பூர்ணமாக இல்லை ) 


|| ar TTTTI 
दग्धशङ्ख सदरदं समचूर्ण प्रकल्पयेत् । 
काचकुप्यां स्थितं द्रव्ये सर्वमेव तु लोडयेत् ॥ ९ ॥ 
वर्षोपलान्यनेनैव सित्त्का पश्चाच्च वह्निना । 
पद्मरागा भवन्येव समीचीना न संशयः ॥ १० ॥ 
इति श्रीमन्नारायणविरचिते स्मृतिसारोद्धारे नवरत्नपरक्षिाध्यायः 

समाप्तिमगमत् ॥ 
श्रीसांबसदाशिवार्पणमस्तु ॥ 

பத்மராகம் . 
( 9-10 ) சுட்ட சங்கு , மணிராகம் இவைகளை சமபாகம் பொடி செய்து , 
கண்ணாடி குப்பியில் ( கிண்ணம் ) அவைகளைக் கலந்து , இதனால் ஆலங்கட்டிகளை 
நனைத்து ( ஆலங்கட்டிகளை இதனுள் புதைத்து ) பிறகு தீயில் எரிக்க பத்மராகக் 
கற்களாகும் . 
ஸ்ரீமந் நாராயணன் செய்த ஸ்மிருதி ஸாரோத்தாரத்தில் , 

நவரத்ன பரீக்ஷை முற்றும் . 


eer 


ப 


: 
| அரன்ளா TH : || 


// a rifari || 

---- 
सिम्हळस्याकरोद्भूता महानीलास्तु ते स्मृताः । 
क्षीरमध्ये क्षिपेन्नीलं क्षीरं चेन्नीलतां व्रजेत् ॥ १ ॥ 

इन्द्रनीलमिति ख्यातमिति चागस्यभाषितम् । 
इति रत्नशास्त्रे अभिधानात् इन्द्रनीलाः क्षीरनीलीकरणसमर्थाः सिम्हळोद्भवाः । उत्पत्तिभेदादपि 
तस्य भेदः प्रतिपादित! रत्नशास्त्रे 

ஈசுவர தீக்ஷிதீயத்தில் ரத்ன பரீக்ஷை . 


( 1-2 ) சிங்களத்தின் ரத்னாகரங்களில் கிடைக்கும் நீலங்கள் மஹா நீலங் 
களாம் . ( சிறந்தவைகளாம் ) . 

நீல ரத்னத்தைப் பாலில் போட்டால் அந்தப் பால் நீலநிறமாகக் காணப் 
பட்டால் அதற்கு இந்திரநீலம் எனப் பெயர் , என்று அகத்திய முனிவர் கூறி 
யுள்ளார் , என ரத்ன சாஸ்த்திரத்தில் கூறியிருப்பதால் இந்திர நீலக் கற்கள் பாலை 
நீல நிறமாகக் காட்டும் தன்மையுள்ளவைகளாம் . இவைகள் சிங்களத்திலுண் 
டானவைகளாம் . அவைகள் உண்டாகும் வகைகளின் பேதங்களாலும் , அவை 
களின் பேதங்கள் ரத்ன சாஸ்த்திரத்தில் கூறப்படுகின்றன . 

पललोचनसंभूतं हरकण्ठविषोद्भवम् ॥ २ ॥ 
द्विविधन्तु महानीलं प्रोक्तं तच्छास्त्रवित्तमः 

।। 
( 2-3 ) பலாசுரனின் கண்களிலிருந்து உண்டானது ஒன்று . பரமேசுவர் 
னின் கழுத்திலுள்ள விஷத்திலிருந்து உண்டானது மற்றொன்று . இவ்விரண்டும் 
மஹா நீலமென்று ரத்ன சாஸ்த்திரமறிந்தவர்கள் கூறுகின் றனர் . 

संज्ञा स्वाट्री रवर्भार्या तत्तेजस्सोतुमक्षमा ॥ ३ ॥ 
आमच्छायौ नियोज्यागान्तिपसे काननं वरम् । 
रविश्व तन तो गवा हौवातीव मोहितः ॥ ४ ॥ 


2 


Tagtfet 


अश्वाकारां च धावन्तीमश्वरूपस्य धावता । 
यत्र यत्रापतद्रेतस्तत्र तत्र विवस्वतः ॥ ५ ॥ 

महानीला बभूवुश्च सन्धार्या देवमानुषैः ।। 
( 3-6 ) த்வஷ்டாவின் பெண்ணும் சூரியனின் பத்னியுமான ஸம்ஞை 
என் பவள் , சூர்ய வீர்யத்தைத் தாங்கமுடியாமல் , தனது நிழலைத் (சாயையை ) 
தனக்குப் பதிலாக நிறுத்திவிட்டு , தவம்புரியக் காட்டிற்குச் சென்றாள் . சூரிய 
னும் அவளை விரட்டிக்கொண்டு சென்று அவளைக் கண்டு மோஹித்தார் . அவள் 
குதிரை உருவங்கொண்டு ஓடினாள் . குசூரியனும் குதிரை உருவங்கொண்டு அவளைத் 
துரத்திக்கொண்டு சென்றார் . அப்பொழுது சூரியனுடைய தேஜஸ் பற்பலவிடங் 
களில் சிந்திற்று . தேஜஸ்ஸு சிந்தியவிடங்களில் மஹா நிலங்கள் உண்டாயின . 
அவைகள் , தேவர்களும் , மனிதர்களும் தரிக்கத் தக்கவைகளாம் . 

विश्वरूपवधप्राप्तदोषशास्त्यै पुरन्दरा ॥ ६ ॥ 
अश्वमेधं चकाराथ तत्समाप्तौ तदङ्गकम् । 
चाक्षुषं च मलं या विमुक्तं तत्र देशके ॥ ७ ॥ 

इन्द्रनीला इति ख्याता मणया संभवन्ति हि 
( 6-8 ) விசுவரூபனை வதைத்த இந்திரன் அந்த பாபத்தைப் போக்க 
அசுவமேதம் செய்தான் . அதன் முடிவில் அவன் கண்களிலிருந்தும் அங்கத்தி 
லிருந்தும் வியர்வை சிந்திற்று . அது சிந்தியவிடத்தில் இந்திர நீல மணிகள் 
உண்டாயின . 

சார் - #fo|ap | வாரக்கர் 


fI 


மணீப்ரவரம் என்பதற்கு ரத்னத்தில் சிறந்தது என்று பொருள் . அதன் 
லக்ஷணம் ரத்ன சாஸ்த்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது . 

मुक्ताप्रवाळवैवर्थवचनीलानि गारुडम् ।। ८ । ( 5) 
पनरागं पुष्परागं गोमेद कमतः परम् । 

नव रत्नानि पाषाणाः भासयन्ति सदा नरान् ॥ ९ ॥ 
( 8-9 ) முத்து , பவழம் , வைடூரியம் , வைரம் , நீலம் , பச்சை , பதுமராகம் , 
புஷ்பராகம் , கோமேதகம் என்ற ஒன்பது வித கற்களும் ஒன்பது ரத்னங்களாம். 
இவைகள் மனிதர்களைப் பிரகாசிக்கச் செய்கின்றன . 


மிகுந்த சோபையும் மஹா பலமும் உடைய பலன் என்ற அஸுரன் இருந்தான் . 
ரத்ன பரீக்ஷை 

3 
mai करीन्द्र जीमूतवराहशङ्खमत्स्याहिशुक्तयुद्भववेणुजानि । 

मुक्ताफलानि प्रथितानि लोके तेषान्तु शुक्तयुद्भवमेव भूरि ॥ १० ॥ 
( 10 ) கஜசிரேஷ்டம் , மேகம் , பன்றி , சங்கம் , மீன் , பாம்பு , சிப்பி , 
மூங்கில் இவைகளில் முத்துக்கள் உண்டாகின்றன என்பது உலகில் பிரஸித்த 
மான விஷயம் . இவைகளில் சிப்பியில் உண்டாகும் முத்துக்களே அதிகமாகக் 
கிடைக்கின்றன . 

आगस्त्य रत्नशानेच 
बलो नामाभवन्छीमान दानवेन्द्रो महाबलः ॥ ११ ॥ 
तस्यास्थि वगं दशनाश्च मुक्तास्तथा च रक्तं खलु पद्मरागः । 
रोमाणि वैडूर्यमिति प्रसिद्ध प्रवाळमासीपिशितं महाघम् ॥ १२ ॥ 
नेत्रं महानीलमभूत्प्रशस्त पित्तं च गारुत्मतरत्नमासीत् । 

आसीत्कफस्तस्य च पुष्परागा मेदश्च गोमेदकतामवाप ॥ १३ ॥ 
( 11-13 ) அகஸ்திய மாமுனிவர் கூறியுள்ள ரத்ன சாஸ்திரத்தில் - 


- 


அவனுடைய எலும்பு வஜ்ரமாகவும் , பற்கள் முத்துக்களாகவும் , ரக்தம் பதும 
ராகமாகவும் , உரோமங்கள் வைடூரியமாகவும் , மாமிசம் பவழமாகவும் , கண் நீல 
மணியாகவும் , பித்தம் பச்சையாகவும் , கபம் புஷ்பராகமாகவும் , ஊந்தண் 
கோமேதகமாகவும் ஆயிற்று என்று கூறப்பட்டிருக்கிறது . மேலும் , 

जलजा स्थलजा चेति मुक्ताजातिर्द्विधा मता । 
எஎஎகரகி 1 TIT கள TIl ? 8 || 
सा तु त्रयोदशस्थाने विप्रकीर्णाऽभवत्तदा । 
वराहस्य च दंष्ट्रायां फणे च पवनाशिनाम् ।। १५ ॥ 
करिदन्ते बलाकानां कण्ठे स्त्रीणां तथैव च । 
शो मत्स्ये करे ( घने ) चैव वंशपुण्डेनुपर्वसु । 
शालिस्तम्भे च शुक्तौ च भुजे करटवाजिनः ॥ १६ ॥ 


( 14-16 ) முத்துக்களில் ஜலஜம் ஸ்தலஜம் என்று இரண்டு விதமாம் . 
பலாசுரனின் பற்கள் வஜ்ராயுதத்தால் சிதைவுற்று , 1. பன்றியின் பல் - 2 , பாழ் 


4 

எ ter 
பின் படம்-3 . யானை யின் தந்தம் -4. நாரையின் கழுத்து -5 . ஸ்திரீயின் கழுத்து 
-6 . சங்கம் - 7. மீன் - 8. மேகம் -9. மூங்கில் கணு - 10. நாமக்கரும்பின் கணு - 
11. சம்பாப்பயிரின் தாள் - 12. சிப்பி - 13. கரடவாஜியின் ( கோவேறு கழுதை 
யின் ) புஜம் - ஆகிய 13 இடங்களில் சிதறின . இந்த 13 இடங்களிலும் முத்துக் 
கள் உண்டாயின . 

नारीबलाकाकण्ठाभ्यां भुजात्करटवाजिनः । 

तिस्रो जाताश्च मुक्तास्तु न सन्त्येवातिदुर्लभाः ॥ १७ ॥ 
( 17) ஸ்திரீயின் கழுத்து, நாரையின் கழுத்து , கோவேறு கழுதையின் 
புஜம் , இம்மூன்று ஸ்தானங்களிலும் உண்டாகும் முத்துக்கள் இல்லை என்றே 
சொல்லி விடலாம் . கிடைப்பது மிகவும் துர்லபம் . 

सुतारत्वं सुवृत्तत्वं नैर्मल्यं घनता तथा । 

स्निग्धताऽस्फुटितत्वं च षड्गुणाः परिकीर्तिताः ॥ १८ ॥ 
(18) நக்ஷத்திரத்தைப் போன்ற காந்தி , எங்கும் உருண்டையான 
வடிவம் , தோஷங்களில்லாமை , அதிக எடை நிற்கும் கனம் , மினி மினிப்பு , விரிசல் 
முதலியவை இல்லாமை என்று , முத்துக்களின் நற்குணங்கள் ஆறு விதமாகும் . 

काकपाणिः ( द . ) सुकं ( स्रवन् ) नार : पार्श्वस्फोट स्तथाऽनला । 
नीलवर्णोथ ददुस्तु श्यामलो रक्तबिन्दुकः ॥ १ ९ ॥ 

एते न धारणे योग्या धतुर्हानिप्रदास्सदा । 
( 19-20 ) காக்கைக் கால் போன்ற அடையாள முள்ளது , 

ஈர நைப்பு 
உள்ளது, பக்கத்தில் உடைந்தது , நெருப்புப் பொரி போலிருப்பது , நீலநிறமானது , 
ஆமைபோலிருப்பது அல்லது சொரசொரப்பாக இருப்பது அல்லது தோஷமுள் 
ளது, பச்சை நிறமாக இருப்பது , சிகப்புப் புள்ளியுள்ளது - இத்தகைய தோஷ 
முள்ள முத்துக்களை தரிக்கலா காது . தரிப்பவனுக்கு அழிவை உண்டுபண்ணும் . 


T ; Taa : T27F : || 30 || 


वैडूर्य बिन्दुसंयुक्तं न धार्य शुभलिप्सुभिः । 
वज्र पर्पटिकायुक्तं बिन्दुयुक्तं विसर्जयेत् ॥ २१ ॥ 
मरतकं पेटकयुतं न धार्य शुभमिच्छता । 


ரத்ன பரீக்ஷை 


5 


( 20-22 ) பூச்சிகளரித்த பவழத்தை விலக்கிவிடவேண்டும் . புள்ளியுள்ள 
வைடூரியத்தை சுபத்தை விரும்புகிறவன் தரிக்கலாகாது . மண் கலந்தது , அல்லது 
வெளிர் படர்ந்தது , புள்ளியுள்ளது , இந்த வைரங்களை ஒதுக்கிவிடவேண்டும் . 
நடுவில் குழிந்த மரகதத்தை சுபத்தை விரும்புகிறவன் தரிக்கலாகாது. 

पुष्परागः पुष्टिवर्धनः ॥ 

புஷ்பராகம் புஷ்டியை விருத்திசெய்யும் . 
भारद्वाजस्मृतौ च - 

Fairainirrelகக்கக்க : |||| 
சர்கiar ala : THIS 
जम्बूफलबदाकारस्तन चूचुकसन्निभः ॥ २३ ॥ 
चूडामणिवदाकारः बालवत्सस्य शृङ्गवत् । 

அன் star fry : eafafarisT || 28 || 
( 22-24 ) பாரத்வாஜஸ்மிருதியில் , - பிந்து - ஆவர்தம் - துஷம் - த்ராஸம் - 
லேகை - களங்கம் - கீலகம் - என்று ஏழுவித ரத்ன தோஷங்கள் கூகூறப்பட்டிருக் 


கின் றன . 


அவைகளில் பிந்து " என்ற தோஷம் நாவல் கனியைப் போலவும் , 
முலைக்காம்பைப் போலவும் , சூடா மணியைப் ( சூடாமணி - சிரோரத்னம் அல் 
லது காக்கை மூக்குக் கனி ) போலவும் , இளங்கன்றுக்குட்டியின் கொம்பைப் 
போலவும் நான்கு விதமாகும் . இவைகள் ஸ்திரீ ஸந்ததிகளை அழித்து விடும். 

शङ्खमस्तकसंकाशः सरिद्वणिभ्रमोपमः । 
आवर्तो द्विप्रकारोयं सदा विभ्रमकारकः ।। २५ ॥ 
गोधूमचूर्णसदृशः व्याप्य रत्नं समन्ततः । 

आस्ते तत्तुषसंज्ञोयं सर्वदाङ्गकृशप्रदः ।। २६ ।। 
( 25-26 ) ஆவர்த்தம் " - ( சுழி ) என்பது இரண்டு விதம் . ஒன்று சங்கத் 
தின் தலையைப்போலிருக்கும் . மற்றொன்று , நதிப்பிரவாகத்தின் சுழலைப்போல் 
இருக்கும் . இவ்விரண்டுவித தோஷங்களும் சித்தப்பிரமையை உண்டுபண்ணும் . 

" துஷம் " என்பது கோதுமை மாவைப்போல எங்கும் படிந்திருக்கும் . 
இந்த தோஷம் எப்பொழுதும் உடம்பை இளைக்கச் செய்யும் . 


6 


ENdar | 


" த்ராஸம் " எ 


त्रासाख्यः त्रुटितप्रख्या शुक्तयन्तररुजासमः । 
वासस्स द्विप्रकारोयं त्राससञ्जननस्सदा ॥ २७ ॥ 
रविरश्मिसमाकारा सूत्रपातवदाकृतिः । 

वर्षपातवदाकारा त्रिधा रेखाऽतिकष्टदा ॥ २८ ।। 
( 27-28 ) 

என்பது உடைந்தது போலவும் , சிப்பியின் மத்தி 
யில் உள்ள ரோகம் அல்லது குஷ்டத்தைப் போலவும் இருக்கும் . இவ்விரண்டு 
தோஷங்களும் பயத்தையுண்டுபண்ணும் . 

" ரேகை " என்பது சூரிய கிரணம் போலவும் , கயிறு விழுந்தது போலவும் , 
மழைக்கால் போலவும் இருக்கும் . இம்மூன்றும் மிகுந்த கஷ்ட த்தைக் கொடுக்கும் . 

कळङ्कः कृष्णलोहाभः कृष्णा 

भ्रसदृशाकृतिः । 
शिखिपिञ्छ समाकारः विधतदसुनाशकृत् । 

कीलकः कीलवत्तिष्ठेत सर्वदा हृदयार्तिकृत् ।। २ ९ ॥ 
( 29 ) " களங்கம் " என்பது இரும்பு போலவும் , கருப்பு அப்பிரகம் 
போலவும் , மயில் தோகை போலவும் மூன்று விதமாகும் . இந்த தோஷம் பிராண 
ஹாநியை உண்டுபண்ணும் . 

" கீலகம் " என்பது முளையைப்போல இருக்கும் . இது மனோவியாதியை 
உண்டுபண்ணும். 

एवं रत्नेषु दोषाणां लक्षणं समुदाहृतम । 
गोमेदका पुष्परागः वैडूर्यः शीतरुङमणिः । 

एते च स्फटिकप्रख्या: फले स्फटिकजातयः ॥ ३० ॥ इति ।। 
( 30 ) இவ்விதம் ரத்னங்களின் தோஷ லக்ஷணங்கள் கூறப்பட்டிருக் 


கின் றன . 


கோமேதகம் , புஷ்பராகம் , வைடூரியம் , பச்சை இவைகளும் ஸ்படிகம் 
போன் றவைகளே . பலவிஷயத்தில் ஸ்படிக ஜாதிகளேயாம் என்று ( பாரத்வாஜ 
ஸ்மிருதியில் ) கூறப்பட்டிருக்கின்றது . 

पद्मरागो रविमणिः शृङ्गारो हारनायकः । 
கனான் எ F : க isfast : || 3 || 
सौगन्धिको मरालस्स्यात् नीलगन्धी तु धू( म्र ) लः । 


ரத்ன பரீக்ஷை 


7 


पक्कदाडिमबीजाभं माणिक्यं शिखरं मतम् । 

तत्तु पल्लवरागः स्यात् पल्लवेन समप्रभम् ॥ ३२ ॥ इति ।। 
( 31-32 ) பதுமராகத்திற்கு ரவிமணி என்றும் , சிரிங்காரம் என்றும் , ஹார 
நாயகம் என்றும் பெயர் . 

அது சிகப்பாக இருந்தால், ஜாதச்ரிங்கம் என்று பெயர் . அது அதிகச் 
சிகப்பாக இருந்தால் , குருவிந்தம் என்று பெயர் . ராஜஹம்ஸ ( த்தின் மூக்கின் ) 
நிறமாக இருந்தால் , ( வெண்சிகப்பு நிறமாக இருந்தால் ) , ஸௌகந்திகம் என்று 
பெயர் . புகை நிறமாக இருந்தால் , நீலகந்தி என்று பெயர் . 

நன்றாகப் பழுத்த மாதுளை முத்தின் நிறமாக இருந்தால் , மாணிக்கம் 
என்றும் , சிகரம் என்றும் பெயர் . 

தளிரைப் போன்ற நிறமுடையதானால் , அதற்குப் பல்லவராகம் என்று 
பெயர் கூறப்பட்டிருக்கிறது . 

गारुत्मतं मरकतमश्मगर्भ हरिन्मणिः । 
गाढमुल्लसितं चैव पेशलं पित्तकं तथा । 

मुग्धं च पृथुकं चेति षडियोऽयं हरिमणिः ॥ ३३ ॥ THIS II 
( 33 ) காருத்மதம் - மரகதம் - அச்மகர்ப்பம் - ஹரிந்மணி என்று பச்சை 
யின் பெயர்கள் நான்கு . இது காடம் - உல்லஸிதம் - பேசலம் -பித்தகம் - முக்தம் - 
பிருதுகம் , என்று ஆறு வீதமாம் - என்று நிகண்டுவில் கூறப்பட்டிருக்கிறது . 
उत्पलपरिमळे तु द्वाविंशतिरस्नान्युक्तानि - 

वजेन्द्रनीलमरतककतनपद्मरागरुधिराक्षाः | 
बैडूर्यविपुलविमलकराजमणिस्फाटिकशशिकान्ताः ।। ३४ ।। 


M 


सौगन्धिकगोमेदकशङ्खमहानीलपुष्परागास्थाः । 
ब्रह्ममणिज्योतीरससीव्यकमुक्ताप्रवाळानि ।। ३५ ।। 


( 34-35 ) உத்பல பரிமளம் என்ற நூலில் 22 விதம் ரத்னங்கள் - 

கூறப்பட் 
டிருக்கின்றன . அவைகள் - வஜ்ரம் 1 , இந்திர நீலம் 2 , மரகதம் 3 , கர்கே தனம் 4, 
பத்மராகம் 5 , ருதிராக்ஷம் 6 , வைடூரியம் 7 , விபுலம் 8 , விமலகம் 9 , 

ராஜ 
மணி 10, ஸ்படிகம் 11 , சந்திரகாந்தம் 12 , ஸௌகந்திகம் 13, கோமேதகம் 14, 


8 


रत्नपरीक्षा । 


சங்கம் 15 , மஹா நீலம் 16 , புஷ்பராகம் 17 , பிரம்ஹமணி 18 , ஜ்யோதீரஸம் 19 , 
ஸவ்யகம் 20 , முத்து 21 , பவழம் 22 என்பனவாம் . 

स्निग्धा विशुद्धास्समरागिणश्च आपीतवर्णा गुरवः स्थिराश्च.। 
त्रासव्रणव्याळविवर्जिता ये कर्केतनास्ते परमं पवित्रम् ॥ ३६ ।। 


पत्रेण काञ्चनमयेन च वेष्टयित्वा न्यस्तं यदा हुतवहे भवति प्रकाशम् । 
शीतीकृतं यदि भवेत् न च रूक्षवर्ण कर्केतनं भवति तत् पृथिवीसमूल्यम् ।। 


( 36-37) நல்ல மெருகு ( பளபளப்பு ), தோஷமில்லாமை , ( துஷாதி தோஷ 
மில்லாமை ) எங்கும் நிறைந்த ஒளி - சிறிது மஞ்சளான நிறம் - கனம் - அழுத்தம் 
இந்த குணங்களிருப்பதுடன் பொறிசல் , உடைசல் , விகாரமான உருவம் - இந்த 
தோஷங்கள் இல்லாமலும் இருந்தால் , அதற்கு கர்கேதனம் " என்று பெயர் 

இந்த ரத்னத்தைத் தங்க இலையில் ( மெல்லிய தங்கத் தகட்டில் ) வைத்து 
மூடி நெருப்பில் வைத்தால் , பிரகாசமாக இருக்கும் ( ரத்னத்தின் பிரகாசம் நன்கு 
தெரியும் ) . அதைக் குளிரவைத்தால் அதன் வர்ணம் விகாரப்படாது . இந்த 
ரத்னத்திற்கு பூமண்டலம் முழுமையுமே விலை மதிப்பாகும் . 

आकाशतल संलक्ष्यः उपलः स्फटिकः स्मृतः । 
சனர் 73 : fairfarina : || 6 || 


मध्ये च पाण्डरमतीव विशुद्धवर्ण यत्त्विन्द्रनीलरुचिपूरसमानदेहम् । 

ऐश्वर्यभृयजनकं रुधिराक्षमेवं पक्कं च तत्किल भवेत् सुमनोज्ञवर्णम् ॥ इति ।। 
( 38-39 ) ஸ்படிக ரத்னத்தை ஆகாசத்தில் தூக்கிப் பார்க்கவேண்டும் . 
இது தாமரைத் தண்டுபோலும் , சங்கத்தைப்போலும் வெண்மையாக இருக்கும் . 
வேறு நிறங்களும் சிறிது கலந்து காணப்படும் . ( இது சிலாக்கியமாம் ) . 

மத்தியில் வெளுப்பாகவும் , நல்ல சுத்தமான நிறமுள்ள தாகவும் , நாலா 
புறமும் இந்திர நீலம் போன்ற ஒளி வீசுவதாகவும் இருந்தால் இதற்கு 
" ருதிராக்ஷம் " ( ? ) என்று பெயர் . இது நன்கு பக்குவ தசையை அடைந் 
தால் மிகவும் மனதைக் கவரும் . இது செல்வத்தையும் தாஸீதாஸர்களையும் 
கொடுக்கும் . 

आदित्यस्य तु पद्मरागममलं मुक्ताफलं शीतगो : 
माहेयस्य च विद्रुमं मरतकं सौम्यस्य गोरमतम् । 


ரத்ன பரீக்ஷை 


9 


देवेड्यस्य च पुष्परागमसुरामात्यस्य वज्रं शनेः 

नीलं निर्मलमन्ययोस्तु गदिते गोमेदवैडूर्यके ।। ४० ।। 


( 40 ) ஆதித்தியனுக்கு பத்மராகமும் , சந்திரனுக்கு முத்தும் , செவ்வாய்க் 
குப் பவழமும் , புதனுக்குப் பச்சையும் , குருவுக்குப்புஷ்பராகமும் , சுக்கிரனுக்கு 
வைரமும் , சனிக்கு நீலமும் , ராகுவுக்கு கோமேதகமும் , கேதுவுக்கு வைடூரியமும் 
ரத்னங்களாகக் கூறப்பட்டிருக்கின்றன . 


बाहटे च 


- 


रसे रसायने दाने धारणे देवतार्चने । 
सुलक्ष्माणि सुजातीनि रत्नान्युक्तानि सिद्धये ।। ४१ ॥ 
माणिक्यं पद्मरागाख्यं द्वितीयं नीलगन्धि च । 
कुशेशयदळच्छायं स्वच्छं स्निग्धं मरुत् ( गुरु )स्फुटम् । 
वृत्तायतं समं गात्रं माणिक्यं श्रेष्ठमुच्यते ॥ ४२ ॥ 


गात्रमिति - स्थूलम् । 


(41-42 ) ரஸ பதார்த்தமாக உபயோகிப்பதற்கும் , ரஸாயனத்திற்கும் , 
( வியாதி , நரை , திரை , மூப்பு இவைகளை விலக்கக்கூடியதற்கு ரஸாயனம் என்று 
பெயர் ) தானம் செய்வதற்கும் , தரித்துக்கொள்ளவும் , தெய்வங்களுக்குச் 
சாத்துவதற்கும், நல்ல லக்ஷணமான நல்ல ஜாதி ரத்னங்களையே உபயோகிக்க 
வேண்டும் . அவைகள் தான் கூறியுள்ள பலனைக் கொடுக்கும் . 

மாணிக்கமானது , பத்மராகம் , நீலகந்தி என்று இருவகையாம் . தாமரை 
மலரின் இதழின் நிறமும், தூய்மையும் , பளபளப்பும் , கனமும் , பூரிப்பும் , வட்ட 
மாய் விரிந்தும், காத்ரமாகவும் இருக்கும் மாணிக்கம் சிறந்ததாம் . 
காத்ரம் உருவத்தில் பெரிது . 

नीलगङ्गाम्बुसभुतं नीलगर्भारुणच्छवि । 

पूर्वमाणिक्यवत् श्रेष्ठं माणिक्यं नीलगन्धि तत् ॥ ४३ ।। 
( 43 ) நீல கங்கா ஜலத்தில் உண்டாகி , உட்புறம் லேநிறமான சிவப்பு நிற 
முள்ளது நீலகந்தி மணியாம் . இதுவும் முன் கூறப்பட்ட மாணிக்கத்தைப்போல் 
(தோஷமில்லாமல் குணங்களுள்ளதாயின் ) சிறந்ததே . 


10 


रनपरीक्षा । 


रन्ध्रकाश्यमालिन्यरौक्ष्यवैशद्यसंयुतम् । 

चिपिटं लघुवक्त्रं च माणिक्यं दुष्टमष्टधा ॥ ४४ ।। 
( 41 ) துவாரம் , கரடு முரடு , மங்கல் , பார்வைக்கு விகாரம் , வெலத்தி , 
( ஒளி சிதறியது அல்லது உடைந்தது . ) அவல் உருவம் , கனமின்மை , கோணல் , 
இவை எட்டும் மாணிக்கத்தின் தோஷங்கள் . 

हादि श्वेतं लघु स्निग्धं रश्मिमत निर्मलं महत् । 
ख्यातं तोयप्रभं वृत्तं मौक्तिकं नवधा शुभम् ॥ ४५ ॥ 


( 45 , 
புள்ளது , ஒளியுள்ளது , மங்கலாக இல்லாதது , உருவத்தில் பெரிது , ஜல நிற 
மானது , வட்டவடிவமானது ஆகிய ஒன்பது வித முத்துக்களும் புகழப்பட்ட 
வைகளாம் . 

रूक्षाङ्ग निर्मल ( समलं ) श्याम ताम्राभं लवणोपमम् । 

अर्धशुद्धं च विकट ग्रन्थिलं मौक्तिकं त्यजेत् ॥ ४६ ॥ 
( 46 ) முத்தானது , விகாரமாகவோ , அழுக்குப்படிந்தோ, பச்சையாகவோ , 
உப்பைப்போலவோ , பாதி சுத்தமாகவோ , கரடுமுரடாகவோ , முடிச்சு விழுந்தோ 
இருந்தால் , அதைத் தள்ளிவிடவேண்டும் , 


पकविम्वफलच्छार्य वृत्तायतमवासमम् [ पांसुलम् ] । 

सि ( शु )द्ध मव्रणकं स्थूलं प्रवाळं सप्तधा मतम् ।। ४७ ।। 
( 47 ) கோவைக் கனியின் நிறமுள்ளது. உருண்டையானது , நீண்ட உருவ 
முள்ளது , அழுக்கு இல்லாதது , சுத்தமானது , வடுவில்லாதது , உருவத்தில் பெரிது 
என ஏழுவிதமான பவழங்களும் சிறந்தவைகள் . 

पाण्डरं धूसरं रूक्षं सत्रणं कोटरान्वितम् । 

निर्भार शुद्धवर्ण च प्रवाळं नेष्यतेऽष्टधा ॥ ४६ ॥ 
( 48 ) வெண்மை நிறமானது , அழுக்குப் படிந்தது அல்லது சிறிது 
வெள்ளிர் நிறமானது , விகாரமானது அல்லது கரடு முரடானது , வடுப்பட்டது 
அல்லது உடைந்தது , பொந்து விழுந்தது , எடை நிற்காதது , சுத்தவர்ணம் 
( நிறமில்லாதது ? ) ஆகிய எட்டுவிதப் பவழங்களும் விரும்பத்தகாதவைகள் . 

हरिद्वर्ण गुरु स्निग्धं स्फुटद्रश्मिचयं शुभम् । 


ரத்ன பரீக்ஷை 


11 


मसूणं भासुरं ताय गात्रं सप्तगुणं मतम् ॥ १ ९ ॥ 
( 49) நீலமும் மஞ்சளும் கலந்த நிறமானது , அல்லது பசுமைநிறமானது , 
கனமானது , பளபளப்புள்ளது , வீசும் ஒளிப்பெருக்குடையது , கொழுகொழுப் 
பானது , ஒளியுள்ள பச்சை நிறம் உள்ளது , உருவில் பெரியது , இவ்வேழும் பவழத் 
தின் குணங்களாம் . 

कठिनं कर्कशं नीलं पाण्डु कृष्णं सलाघवम । 
चिपिटं विकटं कृष्णं रूक्षं ताक्ष्यं न शस्यते ।। ५० ॥ 


(50 ) அழுத்தமானது , சுறசுறப்புள்ளது , நீல நிறமானது , வெண்நிற 
மானது , கறுப்பு நிறமானது , எடை நிற்காதது , அவல் போன்றது அல்லது 
தகட்டையானது , விறிந்தது , கருப்பானது , அருவருக்கத்தக்கது , நீலநிறமானது 
இவைகள் சிறந்தவைகளல்ல . 

पुष्परागं गुरु स्निग्धं स्वच्छं स्थूलं समं मृदु । 

कर्णिकारप्रसूनामं मसृणं शुभमष्टधा ॥ ५१ ।। 
( 51 ) கனம் , பளபளப்பு , தூய்மை , காத்ரம் , ஏற்ற அமைச்சல் , மிருது 
வாக இருத்தல் , கர்ணிகாரப்பூவின் நிறம் ( கர்ணிகாரம் கொன்னையின் பேதம் ) 
கொழு கொழுப்பு இவ்வெட்டும் புஷ்பராகத்தின் சுபகரமான குணங்களாம் . 

निष्प्रभ कर्कशं रूक्षं पीतधाम नतोन्नतम् । 
कपिलं कलिलं पाण्डु पुष्परागं परित्यजेत् ।। ५२ ॥ 


கலங்கலானது , 


( 52) ஒளி இல்லாதது , சொறசொறப்பானது , அருவருக்கத் தக்கது , 
மஞ்சள் நிறமானது , மேடுபள்ளமானது , பொன்னிறமானது , 
( நிச்சயிக்க முடியாத நிறமுள்ளது , வெண்மையானது , இந்த குணங்களுள்ள 
புஷ்பராகங்களை நீக்கிவிடவேண்டும் . 

वज्रं तु त्रिविधं प्रोक्तं नरो नारी नपुंसकम् । 
पूर्व पूर्व महाश्रेष्ठं रसवीर्यविपाकतः ॥ ५३ ।। 
अष्टानं चाष्टफलकं षटकोणमतिभासुरम् । 
निर्जितेन्द्रधनुर्वारित ( ध ) रं वज्रमुच्यते ।। ५४ ॥ 
तदेव चिपिटाकारं स्त्रीवजं वर्तुळायतम् । 
वर्तुळं कर्णकोणाग्रं किञ्चिद्गुरु नपुंसकम् ।। ५५ ॥ 


12 


சார் 


( 53-55 ) வைரமானது , ஆண் , பெண் , அலி என்று மூன்று விதம் . 
இவைகளில் அலியைவிட பெண் வைரமும் , அதைவிட ஆண் வைரமும் 
சிறந்ததாம் . 

எட்டு தளம் , எட்டுப்பட்டை , ஆறுகோணம் , அதிகப்பிரகாசம் , மேகத் 
தின் மீது விழுந்த வான வில்லைப் பழிக்கும் பற்பல நிறம் இவைகளுள்ளது ஆண் 
வைரமாம் . அதுவே அவலைப்போலவோ ( தகட்டையாகவோ ) நீண்ட வட்ட 
வடிவமாகவோ இருந்தால் பெண் வைரமாகும் . வட்ட வடிவமாகவோ ஒரு 
மூலையில் காது போன்று நீண்டோ இருந்தால் , அது அலி வைரமாம் . 
சிறிது கனமாகவும் இருக்கும் . 


स्त्री (नपुंसक बळ योज्यं स्त्रीपुंनपुंसके । 
व्यत्यासान्नैव फलदं पुंवत्रेण विना कचित् ॥ ५६ ॥ 


( 56 ) ஆண் வைரத்தை ஆணும் , பெண் வைரத்தைப் பெண்ணும் , அலி 
வைரத்தை அலியும்தான் உபயோகிக்க வேண்டும் . இதை மாற்றி உபயோகித் 
தால் சிறிதும் பலனைக் கொடுக்காது . புருஷ வைரத்திற்கு இந்த விதிவிலக்கு 
இல்லை . ஆண் , பெண் , அலி எல்லோரும் உபயோகிக்கலாம் என்பது பொருள் . 


श्वेतादिवर्णभेदेन तदेवैकं चतुर्विधम् । 
ब्रह्मक्षत्रियविटशूद्रं स्वस्ववर्णे शुभप्रदम् !! ५७ ॥ 
उत्तमोत्तमवर्ण हि हीनवणे फलप्रदम् । 
न्यायोऽयं भैरवेणोक्तः पदार्थेष्वखिलेष्वपि ।। ५८ ॥ 


( 57-58 ) வெளுப்பு முதலிய நிறவேற்றுமையால் வைரம் நான்கு வித 
மாகும் . அவைகள் பிராமண ஜாதி , க்ஷத்திரிய ஜாதி , வைச்ய ஜாதி , சூத்ர ஜாதி 
என்பன . அந்தந்த ஜாதி வைரங்களை யே அந்தந்த ஜாதியினர் தரிக்கவேண்டும் . 
உத்தம ஜாதி ரத்னம் ஹீன ஜாதிக்கு நல்ல பலனையே கொடுக்கும் . இந்த நியாயம் 
எல்லா பதார்த்தங்களுக்கும் கூறப்பட்டது என்று பைரவர் கூறியுள்ளார் . 

काशः त्रासश्च बिन्दुश्च रेखा च जलगर्भता । 

सर्वरत्नेष्विमे पञ्च दोषास्साधारणा मताः ॥ ५ ९ ॥ 
( 59 ) வெள்ளை படர்தல் - பொறிசல் - புள்ளி கோடு - உட்புறம் ஜலம் 
தங்குதல் என்ற ஐந்து தோஷங்களும் எல்லாவித ரத்னங்களுக்கும் பொதுவான 
தோஷங்கள் . 


ரத்ன பரீக்ஷை 


13 


जलनीलेन्द्रनीलं च शक्रनीलं तयोर्वरम् । 
श्वत्यगर्भितनीलाभं लघु तत् जलनीलकम् ।। ६० ॥ 
काडण्यंगर्भितनीलाभं सभारं शकनीलकम् । 
एतच्छार्थ गुरु स्निग्धं स्वच्छं पिण्डितविग्रहम् ।। ६१ ॥ 

मृदु मध्योल्लसज्ज्योतिः सप्तधा नीलमुत्तमम् । 
( 60-62) ஜல நீலம் , இந்திர நீலம் என நீலம் இரண்டு விதம் . 

இவ் 
விரண்டில் இந்திர நீலம் சிறந்ததாம் . 

உட்புறம் வெளுப்பாகவும் , மேலே நீலமாகவும் , இருப்பதுபோல் காணப் 
படும் . இலேசாகவும் இருக்கும் . 

இது ஜல நீலமாம் . 
உள்ளே கருப்பாகவும் , வெளியில் நீலமாகவும் , இருப்பதுபோல காணப் 
படும் . கனமாகவும் இருக்கும் . இதற்கு இந்திர நீலம் என்று பெயர் . 
கருநீல நிறமானது - 

பளபளப்புள்ளது - தூய்மையுள்ளது 
( இவைகள் யாவும் ) ஒருங்கு சேர்ந்த உருவமுள்ளது - மிருதுவானது - நடுவில் 
வீசும் ஒளியுள்ளது - என நீலம் ஏழுவிதமாம் . இவை யாவும் உத்தமமான 
வைகளாம் . 

कोमलं विहतं वणं निर्भार रक्तगन्धि च ।। ६२ ।। 
चिपिटाभ सरूक्षं च जलनीलं तु सप्तधा । 


- கனமானது 


( 62-63 ) ஸம்பூர்ண நிறம் உண்டாகாதது - ஒரு பாதி நிறம் உள்ள 
தாகவும் மற்றொரு பாதி நிறம் இல்லாமலும் இருப்பது - அரைப் பங்கு நிறம் 
உள்ளது - கனமில்லாதது - ரக்த கந்தி ( சிறிது செந்நிறம் கலந்தது ) அவலைப் 
போன்றது - பளபளப்பில்லாதது என ஜல நீலம் ஏழு விதம் . 

கோமளம் என்பதற்கு ரத்னத்திற்கு இருக்கவேண்டிய நிறம் முழுமையும் 
உண்டாகாதது என்று பொருள் . விஹதம் என்பதற்கு கல்லின் ஒரு பாதியில் 
நல்ல நிறமுள்ள தாகவும் மற்றொரு பாதியில் கொஞ்சமும் நிறம் இல்லாதது 
என்று பொருள் . வர்ணம் என்பதற்கு ஸஹஜமாக இருக்கவேண்டிய நிறத்தில் 
அரைப் பங்கு நிறம் உள்ளது என்று பொருள் . 

गोमेदसमरागत्वात् गोमेदं वज्रमुच्यते ।। ६३ ।। 
सुस्वच्छगोजलच्छायं स्वच्छं स्निग्धं धनं गुरु । 
निर्दळ मतृणं दीप्तं शस्त मोमेदमष्टधा ॥ ६४ ॥ 


14 


ார் 


( 63-64 ) கோமூத்திரம் போன்ற நிறமுடையதாதலால் இதற்கு கோமே 
தம் என்று பெயர் . இது வஜ்ர ஜாதியைச் சேர்ந்ததாகக் கூறப்படுகிறது . 

நல்ல வெளுப்பான பசுவின் மூத்திரத்தின் நிறமுள்ளது - சுத்தமானது - 
பளபளப்புள்ளது - அழுத்தமானது - கன மானது - தளமில்லாதது - கொழு 
கொழுப்பானது - ஒளியுள்ளது என கோமேதம் எட்டு விதமாம் . 

विच्छायं लघु रूक्षाम्ल ( भं ) चिण्डिं पटलान्वितम् । 

निष्प्रभ पीतकाचाभं गोमेदं न शुभावहम् ॥ ६५ ॥ 
( 65 ) நிறம் இல்லாதது - இலேசானது - பளபளப்பு இல்லாதது போல் 
இருப்பது - அவல்போல் - ( தகட்டையாக ) இருப்பது - வெள்ளை படர்ந்தது - ஒளி 
இல்லாதது - மஞ்சள் பூனைக்காச்சி மணியைப்போலிருப்பது இவ்வித கோமேத 
கங்கள் சுபகரங்கள் அன்று . 


மமான 


वैडूयं श्यामशुभ्राभं समं स्वच्छं शुभावहम् । 

भ्रमश्शु( च्छु)भ्रोत्तरीयेण गर्भितं शुभमीरितम् ॥ ६६ ॥ 
( 66 ) பச்சை கலந்த வெளுப்பு நிறம்போன்ற நிறமுள்ளதும் , 
உருவமுள்ளதும் , சுத்தமாக இருப்பதும் சுபத்தைக் கொடுக்கும் . 

சுழலும் வெண்மையான வஸ்திரத்தை உட்புறத்திலுடையது , ( அதாவது 
வைடூரியத்தினுள் வெண்மையான நூலிழை போன்ற உருவம் காணப்படும் . இது 
எந்தப்பக்கம் திரும்பினாலும் அங்கு தோன்றி ஒளியை வீசும் . இதை நூலிழை , 
நூலோட்டம் என்று கூறுவார்கள் . இது உள்ள வைடூரியம் என்பது பொருள் ) 
சுப பலனைக்கொடுக்கும் . 

श्यामतोयसमच्छायं चिपिटं लघु कर्कशम् । 

सप्त ( पञ्च )गर्भोत्तरीयं च वैडूर्य नैव शस्यते ॥ ६७ ।। 
( 67 ) கருப்பான நீரின் நிறமுள்ளது அல்லது கருமேகம் போன்ற நிற 
முள்ளது - அவலைப்போல ( தகட்டை அல்லது சப்பையாக ) இருப்பது - இலே 
சாக இருப்பது - கரடுமுரடாக இருப்பது - ( வெண்ணிறமில்லாத ) நூலோட்ட 
முள்ளது . இந்த ஐந்துவித வைடூரியமும் , புகழத்தக்கதல்ல . ( இகழத்தக்கது 
என்பது பொருள் . ) 
रत्नशास्त्रे च . 

प्रजापतिरपः सृष्ट्वा तासु वीर्यमपासृजत् । 
तदण्डमभवद्धैम सहस्रार्कसमद्युति ॥ ६८ ॥ 


ரத்ன பரீக்ஷை 


15 


यत्र यत्र घनं वीर्य अरतत् ब्रह्मणः पुरा । 

7 TIS [ 8 [ HT ri TTHIFE | 3 || 
ரத்ன சாஸ்திரத்தில் - 
(68-69 ) பிரம்ஹதேவர் ஜலத்தைப் படைத்து அதில் தனது வீரியத்தை 
சிந்தினார் . அது ஆயிரம் சூரியனைப்போன்ற ஒளியுடைய ஸுவர்ண மயமான 
முட்டையாயிற்று . எந்த எந்த இடங்களில் பிரம்மாவின் கடின மான வீரியம் 
சிந்திற்றோ. அந்த அந்த இடங்களில் சிறந்த ஒளி நிறைந்த ரத்னங்கள் உண் 
டாகும் ஆகரங்கள் உண்டாயின . 

मुक्तास्फटिकौ सत्वोत्तरात् वीर्यात् , गोमेदमाणिक्यविद्रुमाः राज सोत्तरात् , 
अञ्जनोपलनीलाद्याः तामसात् , वज्रपुष्परागवैडूर्या रजसः गुणत्रयात् 
HTII 


1 


முத்து - ஸ்படிகம் இரண்டும் ஸத்துவ குணம் அதிகமுள்ள வீரியத்திலிருந் 
தும் , கோமேதகம் - மாணிக்கம் - பவழம் இவைகள் ரஜோ குணம் அதிகமுள்ள 
வீரியத்திலிருந்தும் , அஞ்சனக்கல் - நீலம் முதலியவைகள் , 

, தாமஸ குணத்திலிருந் 
தும் , வைரம் - புஷ்பராகம் , வைடூரியம் இவைகள் ரஜோ குணத்தினின்றும் , 
மரகதம் முக்குணங்களிலிருந்தும் உண்டாயின என்று கூறப்பட்டிருக்கிறது. 

बलासुरागाच्च रत्नोत्पत्तिः श्रूयते 
பலன் என்ற அஸுரனுடைய அங்கங்களிலிருந்தும் ரத்னங்கள் உண்டான 
தாகக் கூறப்படுகிறது . 
विश्वकर्मीये च 

इदानी खलु वक्ष्यामि पञ्चभूतसमुद्भवान् । 

गुणदोषान् प्रकीर्णास्तु समाहृत्य पृथक् पृथक् ॥ ७० ॥ 
விச்வகர்மீயத்தில் - 
( 70 ) இப்பொழுது , தனித்தனியே சிதறிக் கிடக்கும் பஞ்சபூதங்களின் 
குண தோஷங்களை ஒன்று சேர்த்துக் கூறுகிறேன் . 

निस्तलत्वं सुगन्धस्वं निव्रणस्वं मनोज्ञता । 
तथा विगतधातुत्वं इत्येते पार्थिवा गुणाः ॥ ७१ ॥ 


( 71 ) வட்டவடிவமாக இல்லாமை - நறுமண முடைமை 


வெட்டுவெடு 


16 


रत्नपरीक्षा । 


இல்லாமை - கவர்ச்சி - மண் மணல் கல் முதலியவைகளில்லாமை இவைகள் 
பார்த்திவ குணங்களாம் . 

वैषम्यं धातुयुक्तत्वं व्रणत्वं बिन्दुता तथा । 
दोषा रत्नेषु विज्ञेयाः चत्वारो भूमिसंश्रिताः । ७२ ।। 


(72 ) கல்லுகள் , சீறாக இல்லாதிருத்தல் - ( அதாவது ஒரு புறம் அகலம் 
மற்றொரு புறம் குறுகல் போன் றவைகள் ) கல் மண் மணல் முதலியன கலந் 
திருப்பது - வெட்டுப்பட்டிருப்பது அல்லது உடைாடைந்திருப்பது - புள்ளி விழுந் 
திருப்பது இவைகள் ரத்னங்களில் பூமிஜமான தோஷங்கள் . 

स्नेहत्वं शुद्धता शैत्यं कोमळत्वं मनोज्ञता । 
aran 

गुणा 

faiaar ! || II 
( 73) பசையுள்ள தாக இருத்தல் ( அதாவது பளபளப்பாக மெருகிட்டது 
போலிருத்தல் ) சுத்தமாக ( தோஷமில்லாமல் அதற்குரிய நிறத்துடன் ) இருத்தல் 
குளிர்ச்சி ( நீரோட்டம் ) அழகு - கவர்ச்சி - இந்த ஐந்தும் ஜலஜ குணங்கள் . 
இவைகள் விரும்பத்தக்கவைகள் . 


पञ्चैते 


अस्नेहत्वं क्षयत्वं च लशुनत्वं विवर्णता । 
सशर्करत्वं रत्नानां दोषाः तोयभवाः श्रिताः ॥ ७४ ॥ 


( 74 ) மெருகில்லாமை - குறைவு டைமை சீம்பல் , ஒடுக்கு விழுதல் , 
சப்பையாக இருத்தல் முதலியன - வெள்ளை படர்ந்திருத்தல் - ( கல்லின் இயற்கை 
நிறத்தை மறைக்கும்படி அதன் மேல் பூண்டின் தோலியைப்போல வெளுப்பாகப் 
படருதல் ) நிறமில்லாமை- ( அதற்கு உரிய வர்ணம் அழுத்தமாக இல்லாமல் 
பரவலாக இருப்பது ) கல் கலந்தது - இவைகள் ரத்னங்களில் ஜலஜமான 
தோஷங்கள் . 

सर्वदा द्युतिमत्वं च रक्तता चोयरश्मिता । 

दूरोज्ज्वलनता चैव गुणाः ज्वलनसंभवाः ।। ७५ ॥ 
( 75 ) எப்பொழுதும் ஒளி வீசுதல் - சிகப்பு நிறம் - மேல் நோக்கி ஒளி 
வீசுதல் - தூரத்தில் ஒளி வீசுதல் - இவைகள் அக்கினிஜ குணங்கள் . 
त्रासांत्वं पिङ्गळवं च तथा विगतवर्णता 

| 
अधोगतप्रभावत्वं दोषा हुतवहाश्रिताः ॥ ७६ ।। 


ரத்ன பரீக்ஷை 


17 


( 76 ) பொறிசல் - மஞ்சள் நிறம் நிறமில்லாமை கீழ்நோக்கி ஒளி வீசுதல் 
இவைகள் அக்கினிஜமான தோஷங்கள் . 

वृद्धत्वं समरागत्वं द्युतिमत्वं च दीर्घता । 
த காக்கா : fig ! TET || 00 || 


( 77) முதிர்ச்சி - எங்கும் நிறைந்த நிறமுடைத்தல் - ஒளி வீசுதல் - நீண் 
டிருத்தல் இவைகள் வாயுவினாலுண்டாகும் குணங்கள் . 

भ्रमत्वं दुर्बलत्वं च शबलत्वं च विद्धता । 

लघुत्वं कोमलत्वं च दोषा मारुतसंश्रिताः ।। ७८ ॥ 
( 78 ) சுழி விழுதல் - அழுத்தமாக இல்லாமல் துர்பலமாக இருத்தல் - 
பலவர் 

ணமுடையதாக இருத்தல் - புள்ளி கோடு முதலியவைகள் விழுதல்- கன 
மாக இல்லாமல் இலேசாக இருத்தல் - வர்ணம் உண்டாகாமலிருத்தல் இவைகள் 
வாயுவினாலுண்டாகும் தோஷங்கள் . 


கன 


वैमल्यं सर्वरत्नानां गुणश्चाकरजः स्मृतः । 


( 79 ) ரத்னங்கள் தோஷமில்லாமல் குணமுள்ளதாக இருப்பது என்பது 
அவைகள் உண்டாகும் ஆகரங்களால் ஏற்படக்கூடியது . 

खरत्वं यन्मलेनान्यं द्वौ दोषौ व्योमसंभवौ ॥ ७ ९ ।। 


கைக்கு மிருதுவாக இல்லாமல் சொரசொரப்பாக இருத்தல் - அழுக்கு 
நிறைந்திருப்பது இவ்விரண்டு தோஷங்களும் ஆகாசஜமான தோஷங்கள் . 


- 


स्वातिः 

: गुणवत्ता च वृत्तत्व समरागता । 

स्वच्छता विमलखं व गुणा : साधारणा मणेः ॥ ८० ॥ 
( 80 ) அழகான உருவம் குணமுடைமை வட்ட வடிவம் - எங்கும் 
நிறைந்த ஒளி - தெளிந்த ஒளி - தோஷமில்லாமை - இவைகள் ஸகல ரத்னங்களுக் 
கும் ஸாதாரணமாக இருக்கவேண்டிய குணங்களாம் . 

बैकान्तो वनसमानगुणो धातुविशेषः । तदुक्तं रत्नसारसंग्रहे 
अष्टाश्रिरष्टफलका षटकोणो मसृणो गुरुः । 
शुद्धमिश्रितवर्णैश्च युक्तो वैक्रान्त उच्यते ॥ ८१ ॥ 


18 


रत्नपरीक्षा । 


विकृन्तयति लोहानि तेन वैक्रान्त उच्यते । 
वज्रस्थाने नियोक्तव्यः वैक्रान्तः सर्वरोगहा ॥ ८२ ॥ इति ।। 


( 81-82 ) வஜ்ரத்திற்கு ஸமான மான குணமுடைய ஒருவித கல்லுக்கு 
வைக்ராந்தம் என்று பெயர் . இது ரத்னஸார ஸங்கிரஹத்தில் கூறப்பட்டிருக் 
கிறது . 

இது எட்டு தளமுள்ளதாகவும் , எட்டுப்பட்டையுள்ளதாகவும் , ஆறு 
கோணமுள்ளதாகவும் , கொழுகொழுப்பாகவும் , கனமாகவும் இருப்பதுடன் , 
சுத்த வர்ணமுள்ளதாகவும் , மிச்ர வர்ணமுள்ளதாகவும் இருக்கும் . இது வைக் 
ராந்தம் எனப்படும் . 

இது மற்ற லோ ஹங்களைக் கிழித்துவிடும் . ஆகையாலேயே இது வைக் 
ராந்தம் என்று கூறப்படுகிறது . வைக்ராந்தமானது வஜ்ரத்திற்குப் பதிலாக 
உபயோகிக்கத்தக்கது . ஸகல ரோகங்களையும் போக்கும் என்று கூறப்பட்டிருக் 
கிறது . 

देव्या शूलेन महता महिषासुरदेहात् उत्पादिता रक्तबिन्दवः वैक्रान्त 
वज्रमासीदिति कथा । 


மஹிஷமர் திநீ தேவியானவள் பெரிய சூலத்தால் மஹிஷாஸுரனைக் குத்த 
அவன் தேகத்திலிருந்து சிந்திய ரக்த பிந்துக்களிலிருந்து " வைக்ராந்தம் " என்ற 
வைரம் உண்டாயிற்று என்பது கதை . 

पुरा वृत्रवधार्थ विश्वकर्मा दधीचिवंशास्थिना वज्रायुधं कृत्वा इन्द्राय दत्तवान् । 

अन्यान्यस्थीनि भूमिपतितानि वज्राकाराण्यासन बलासुरास्थीनि च ।। 
முன்னொரு காலத்தில் , விருத்ராஸுரனைக் கொல்லுவதற்காக , விசுவ 
கர்மா ததீசி முனிவரின் முதுகெலும்பினால் வஜ்ராயுதத்தைச் செய்து கொடுத் 
தான் . மற்ற எலும்புகள் பூமியில் விழுந்து வைரங்களாக ஆயின என்றும் , பலா 
ஸுரனின் எலும்புகளும் வைரங்களாக ஆயின என்றும் கூறப்பட்டிருக்கிறது . 

अन्ये तु 

भूस्वभावाद्धि रत्नानि जातानि विविधानि तु । 
अगला रत्नरूपत्वं प्राप्ता: कालान्तरेण वा ॥ ८३ ॥ 


( 83 ) மற்றும் சிலர் , பூமியின் இயற்கையாலேயே பற்பல ரத்னங்களும் 


ரத்ன பரீக்ஷை 


19 


உண்டாயின என்றும் , கற்களே காலக்கிரமத்தில் ரத்னங்களாக மாறுகின்றன 
என்றும் கூறுகின்றனர். 
आङ्गीरसमते तु 

महाराष्ट्र तु कुद्दालो नाम देशोस्ति तत्र तु । 
वज्रस्य प्रभया तत्र वज्रमुत्पाद्यते स्फुरत् ।। ८४ ॥ 


-- 


( 84) ஆங்கீரஸர் என்ற முனிவரின் அபிப்பிராயமோ எனில் , மஹா 
ராஷ்டிர தேசத்தில் , குத்தாலம் என்ற இடத்தில் மின்னல்களின் அல்லது 
இடிகளின் ஒளிகளால் பிரகாசமான வைரங்கள் உண்டாகின்றன என்பதாம் . 

भूमेनवसु खण्डेषु खण्ड एष इलावृतः । 
तत्र मेरुगिरेः पार्श्वे दक्षिण काश्यपो मुनिः ॥ ८५ ॥ 


सुरासुरहितो ( क्षिती ) ह्यास्ते ज्योतिष्मत्यास्तटे शुभे । 
आकरास्तत्र सन्ति स्म वज्राणां बहळविषाम् ।। ८६ ।। 


तैः पीठिकाऽमरावत्याः निर्मिता विश्वकर्मणा । 
श्वेतद्वीपे हरेश्म तथा बिन्दु मरस्तटम् ॥ ८७ ॥णीमाशी 
पुरी भोगवती नाम भतुर्हिमवतः पुरी । 

द्वारवयां हि कृष्णस्य गृहं तैरेव निर्मितम् ॥ ८८ ॥ 
( 85-88 ) பூமியின் ஒன்பது கண்டங்களில் இந்த கண்டம் இலாவிருதமாம் . 
மேரு மலையின் தென் பக்கத்தில் தேவர்களும் அஸுரர்களும் வஸிக்குமிடத்தில் 
காசியப முனிவர் வஸித்து வருகிறார் . இது அழகான ஜ்யோதிஷ்மதீ நதிக்கரை 
யிலிருக்கிறது. அங்கு மிகச்சிறந்த ஒளியுள்ள வைரங்கள் கிடைக்கும் சுரங்கங்கள் 
இருக்கின்றன . 

அவ்விடத்தில் எடுத்த வைரங்களால் தான் விசுவகர்மா அமராவதியில் 
பீடிகைகளை திட்டாணிகளை ( உட்காரும் இடங்களை ) செய்தான் . 

சுவேத துவீபத்தில் மஹாவிஷ்ணுவின் வாஸஸ்தலத்தைச் செய்தான் . 
பிந்து ஸரஸ்ஸின் அடித்தளங்களையும் படிக்கட்டுகளையும் செய்தான் . இமயமலைக் 
குத் தலைவன் அல்லது அரசனுடைய பட்டணத்தை நிர்மாணம் செய்தான் . 
துவாரகையில் கிருஷ்ணனின் கிருஹத்தையும் அந்த வைரங்களால் 

தான் 
கட்டினான், 


20 


vie 


TIT: TS : faryaIXT ஈர் ) 
मेरोरुत्तरसानुश्च यन्नासीत् शिखिवाहनः ॥ ८ ९ ।। 
आरोहति नरेन्द्राणां मकुटं न कदाप्यधः । 
मङ्गलाभरणे वनं कुलस्त्रीणां न योजयेत् ॥ १० ॥ 

तद्युक्तं गुणमङ्गल्यं तासां वैधव्यदं भवेत् । 
( 89-91 ) உத்தரகுரு - ஸிந்து தேசம்- இவ்விரண்டு இடங்களிலும் வைரங் 
கள் கிடைக்கும் சுரங்கங்கள் உள்ளன . 

முருகக்கடவுள் வஸித்த மேரு மலையின் வடபக்கத்திலுள்ள மலைச்சாரலில் , 
மிகமிகச் சிறந்த வைரங்கள் உண்டாகின்றன . இவைகள் அரசர்களின் கிரீடங் 
களிலேதானிருக்கும் . அதைவிட்டுக் கீழே இறங்காது . 

வைரத்தைக் குலஸ்திரீகளின் மங்களாபரணத்தில் ( மங்களாபரணம் - 
தாலி ) இழைக்கக்கூடாது . வைரம் இழைத்தது குணமுள்ள தானாலும் அது 
அவர்களுக்கு வைதவ்யத்தை உண்டுபண்ணும் . 
विश्वकर्माये च 

मूर्धा न धारयेत् वनं शिरसापि च योषिताम् ॥ ९ १ ॥ 
( 91 ) விசுவகர்மா கூறியிருப்பதில் : - ஸ்திரீகள் , தலையின் முன்பாகமாகிய 
உச்சி மண்டையிலோ , பின்பாகத்திலோ வைரத்தைத் தரிக்கக்கூடாது . 
अगस्त्ये च 

चातुर्वर्ण्यबहिर्भूतः न स्पृशेत् कुलिशं नरः । 
( 92) அகஸ்தியர் கூறியிருப்பதில் : - நான்கு ஜாதிக்கு அப்புறப்பட்ட 
வன் வைரத்தைத் தொடவும்கூடாது . 


II EN AT : || 


विप्रजातिर्जातरङ्गः क्षत्रियः कुरुविन्दकः ॥ ९ २ ॥ 

सौगन्धिकं तु वैश्यः स्यात् गोपाङ्गो नीलगन्धि च । 
इति । नामद्वयं शूद्रजातेः । 


ரத்ன பரீக்ஷை 


21 


பத்மராகம் . 
( 92-33 ) பத்மராகத்தில் பிராமண ஜாதிக்கு ஜாதரங்கம் என்றும் , 
க்ஷத்திரிய ஜாதிக்குக் குருவிந்தம் என்றும் , வைசிய ஜாதிக்கு ஸௌகந்திகம் 
என்றும் , சூத்திர ஜாதிக்கு கோபாங்கம் - நீலகந்தி என்று இரண்டு பெயர்களும் 
கூறப்பட்டிருக்கின்றன . 

IR கா 


बिभिन्नमरुणस्याण्डं कटिसूखे गरुत्मतः ॥ ९ ३ ॥ 


विनता योजयामास प्रणयाम्मेचकप्रभम् । 
शिथिलं त्वपतत् भूमौ यस्यां त चाकरं विदुः ॥ ९ ४ ॥ 


மாகதம் . 
( 93-94 ) விந்தையான வள் , பச்சை நிறமாக இருந்த அருணன் உண்டான 
உடைந்த முட்டையோட்டை , கருடனுடைய அரைநாளில் அன்புடன் அணிந் 
தாள் . அந்த ஓடு நழுவி பூமியில் விழுந்தது . அது எங்கே விழுந்ததோ அந்த 
விடத்தில் பச்சைகள் உண்டாகும் சுரங்கம் உண்டாயிற்று என்று கூறுகிறார்கள் . 

पित्ते दैत्यपतेहिते फगभृतां पय निज प्रापिते 

लोकं पत्ररथेश्वरो निजबलादाहृत्य तजग्धवान् । 
वेगादुडयनेन संभृतपरिक्शा क्षणादर्णवो 

पान्तेष्वाकुलमुज्जहार गरुडो देशे तुरुष्केपि च ॥ ९ ५ ॥ 


तत्कारणान्मरतकं गारुत्मतमितीरितम् । 
( 95-96 ) நாகராஜாவான வாஸுகி , பலாசுரனுடைய பித்தத்தை எடுத் 
துக்கொண்டு தனது லோகத்திற்குச் செல்லுகையில் , கருடன் தனது வலிமை 
யினால் அதை அபஹரித்துத் தின்றான் . பின் அதிவேகமாகப் பறக்கையில் 
உண்டான களைப்பினாலே , அந்தப் பித்தத்தை ஸமுத்திரக் கரையிலும் துருஷ்க 
தேசத்திலும் சிதறும்படி கக்கினான் . அக்கா ரணத்தினாலேயே , மரகதமானது 
காருத்மதம் என்று கூறப்படுகிறது . 

मोहिनी दृष्ट्वा ईश्वरस्य यत्र रेतोऽपतत् तत्र मरतकस्य आकरा आसन् । 


மோஹினியைக் கண்டு மோ ஹித்த ஈசுவரனுடைய வீரியம் சிந்தியவிடங் 
களில் மரதகச் சுரங்கங்கள் உண்டாயின . 


22 


over | 


எ TITIENTT7 agfafa || 3 || 
पुष्पाह्वयः 

गिरिकाचः शंख मृतजं चेति त्रयो मरतकभेदाः ।। 
அவ்விடத்தில் ஈசுவர வீர்யத்தினால் வன தேவதையான சாஸ்தாவும் 
( ஐய்யனாரும் ) உண்டானார் . 

புஷ்பாஹ்வயம் - கிரிகாசம் -சங்கமிருதஜம் என்று மரதகத்தின் பேதங்கள் 
மூன்று . 

|| STY STT. II 
हिरण्याक्षेण युध्यत आदिवराहस्य घोणाग्रनिष्पादिताः श्लेष्मकणिका: यत्रापतन् तत्र ता! 
पुष्परागोपला आसन् । 

புஷ்பராகம் . 
ஹிரண்யாக்ஷனோடு ஆதிவராஹமூர்த்தி சண்டை செய்யும்பொழுது , அவ 
ருடைய மூக்கு நுனியிலிருந்து சிலேஷ்மத்திவிலைகள் எங்கெங்கு விழுந்தனவோ 
அங்கங்கு புஷ்பராகக் கற்கள் உண்டாயின . 

हेमच्छायं शिरोवृत्तं ज्योतिरङ्गारनिर्मलम् । 

कात्या मनोहरं स्निग्धं पुष्परागं प्रशस्यते ॥ ९ ७ ।। 
( 97 ) தங்க நிறமாகவும் , மேலே வட்டவடிவமாகவும் , அல்லது தலை 
போல் வட்ட வடிவமாகவும் , நெருப்புத் துண்டம்போல் சுத்தமான ஒளியுடைய 
தாகவும் , மனதைக் கவரும் பிரகாசமுடையதாகவும் , நல்ல மெருகுடையதாகவும் 
இருக்கும் புஷ்பராகமானது புகழப்படுகின்றது . 

पारियात्रस्य शृङ्गाणि मन्दरस्य च सानवः । 
पुरं पुरन्दरस्यापि तदीया च सभा पुनः ।। ९ ८ ॥ 
तत्पुष्परागविहितं विधिना विश्वयोनिना । 


1 


( 98-99 ) பாரியாத்ர மலையின் சிகரம் - மந்தர மலையின் தாழ்வாரங்கள் 
இந்திரனுடைய பட்டணமாகிய அமராவதி - இந்திரனுடைய கொலுமண்டபம் 
இவைகள் , அந்தப்புஷ்பராக மணிகளாலேயே உலகத்தைப்படைத்த பிரஹ்ம 
தேவரால் ஸிருஷ்டிக்கப்பட்டன . 

II STY firr: || 
वया तन्वा पुरा ब्रह्मा पितृणामसृजत्कुलम् ॥ ९९ ।। 


ரத்ன பரீக்ஷை 


23 


तया सन्ध्यात्मना तन्वा यत्र यत्र मलानि हि । 
त्यक्तानि तत्र तत्रासन् विविधा आकरा अपि ।। १०० ॥ 


பவழம் . 


( 99-100 ) முன்னொரு காலத்தில் , பிரம்மதேவர் , தனது உடலிலிருந்து 
பித்ரு தேவர்களைப் படைத்தார் . ஸந்தியாகால வடிவமான அவ்வுடலிலிருந்து 
வியர்வை முதலிய அழுக்குகள் , பற்பலவிடங்களில் விழுந்தன . அவைகள் விழுந்த 
விடங்களில் , ரத்னச் சுரங்கங்கள் உண்டாயின . 

वज्रपाणिः पुराऽऽकाशे लोकनाशं वितन्वताम् । 
पक्षस्य कदनं चक्रे पतितं धरणीभृताम ।। १०१ ।। 


न्यपतन्त पुरे देश लूनपक्षा महीधराः । 
गिरीणां पात्यमानानां पक्षशातसमुद्भवाः ।। १०२ ।। 

निपेतुः क्षतजा यत्र खनेस्तत्र समुद्भवः । 
( 101-103 ) முன்னொரு காலத்தில் , மலைகள் பறந்து சென்று உலகத்தை 
அழித்தன . அப்பொழுது இந்திரன் , மலைகளின் சிறகுகளை வஜ்ராயுதத்தால் 
வானத்திலேயே சிதைத்தான் . சிறகுகள் விழுந்தன . சிறகுகளை இழந்த மலை 
களும் , பட்டணங்களிலும் , தேசங்களிலும் ஆங்காங்கு விழுந்தன . அவைகளின் 
ரக்தங்கள் சிந்தியவிடங்களில் பவழங்கள் உண்டாகின்றன . 

मात्रा विभिन्नदेहस्य सप्त सप्ताश्व सारथेः ॥ १०३ ॥ 


निपेतुः खण्डखण्डानि यासु यासु स्थलीषु च । 

तासु तास्वाकरा आसन् विद्रुमाणां प्रसूतये ।। १०४ ॥ 
( 108-104 ) அருணன் இருந்த முட்டையை , விநதை உடைத்தாள் . 
அந்த முட்டையின் ஓடுகள் விழுந்த இடங்களில் , பவழங்கள் உண்டாகும் ஆகரங் 
கள் உண்டாயின . 

पदा जधान भगवान् केशवो मधुकैटभौ । 

पन्न श्लक्ष्णं तयोमासं तत्र विद्रुमसंभव । । १०५ ॥ 
இரு கார் 
( 105 ) மஹா விஷ்ணு மதுகைடபர்களை வதைத்தபொழுது , அவர்கள் 


24 


रत्नपरीक्षा । 


ளுடைய மனோஹரமான மாமிசங்கள் விழுந்த இடங்களில் , பவழங்கள் உண்டா 
கின்றன . இனி அதிகம் சொல்லத் தேவையில்லை . 

आदित्यतरुणोपमं • तरुणादित्योपमम् ।। इत्यर्थः 
ஆதித்திய தருணோபமம் என்ற பதத்திற்கு , நடுப்பகல் சூரியனைப்போன் 
றது என்பது பொருள் . 


( இந்தப் பதம் இந்நூலிலேயே வரவில்லை . ஆகையால் , இப்பதம் நூலில் 
சேர்ந்ததல்ல ) . 

ரத்நபரீக்ஷை முற்றும் . 


